பொருளியல்‌ 


உவன்‌ 


பேராசிரியர்‌ ௧. வெள்ளைவாரணன்‌ 


ஆய்வுரையுடன்‌ 


பதிய்புத்துறை 


மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌ 


பதிப்புரிமை டூ 1 பதிப்புத்‌ துறை 
மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌ 
மதுரை - 625 021 
Publications Division, 
Madurai Kamaraj University, 
Madurai - 625 021. 


பதிப்பு விவரங்கள்‌ : 


1) உரைவள ஆசிரியர்‌ : பேராசிரியர்‌ க. வெள்ளைவாரணன்‌ 
(Prof. K. Vellaivaranan) 


2) தலைப்பு : தொல்காப்பியம்‌- பொருளியல்‌- உரைவளம்‌ 
(Tolkappiyam-Poruliyal-Variorum edition} 
9) பதிப்பு : 
அ) இடம்‌ : மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌ 


( Madurai Kamaraj University, Madurai-21) 
ஆ) பதிப்பித் தோர்‌: பதிப்புத்துறை (Publications Division) 
Madurai Kamaraj University, Madurai-21. 


இ) ஆண்டு : 1983 (முதற்‌ பதிப்பு) 
8) மொத்த | 
பக்கங்கள்‌ 1 641/2 
5) பொருள்‌ 7 உரைவளம்‌ 
6) படிகள்‌ 1 1200 
7) அச்சும்‌ | 
அமைப்பும்‌ ்‌ ப்ரியா பிரிண்ட்ஸ்‌, மதுரை, 


பதிப்புரை 


தொல்காப்பியப்‌ பொருளதிகாரத்தின்‌ ஐந்தாவதாக 
அமைந்தது பொருளியல்‌ என்பதாகும்‌. இவ்வியலுக்கு இளம்பூரண 
ரூரையும்‌. நச்சினார்க்கினியருரையும்‌ என இரண்டுரைகளேயுள்‌ 
ளான. இவ்வுரைகள்‌ இரண்டும்‌ சூத்திரந்தோறும்‌ இளம்பூரண 
குரை முதலாவதாகவும்‌ நச்சினார்க்கினியமருரை இரண்டாவ 
தாகவும்‌ கால அடைவினையொட்டி அமைக்கப்பெற்றனட இல்‌ 
புரைகளைப்‌ பயில்வார்க்கு உறுதுணையாக இன்றியமையாத்‌ 
உரைவிளக்கங்கள்‌ அவ்வவ்வுரைகளின்‌ கீழ்‌ அடிக்குறிப்பாகத்‌ 
தரப்பெற்றன. சூத்திரந்தோறும்‌ அமைந்த இவ்வரைகளின்‌ பின்‌ 
தொல்காப்பிய மூலத்தை அடியொற்றிச்‌ சூத்திரத்தின்‌ குத்‌ 
தும்‌ பொருளும்‌ விளங்க எளிய தமிழ்‌ நடையில்‌ ஆய்வுரைப்‌ 
பகுதி எழுதிச்‌ சேர்க்கப்பெற்றுள்ளாது. பொருளியலுக்கு அமைந்த 
இரண்டுரைகளிலும்‌ உரையாசிரியர்கள்‌ காட்டிய உதாரணச்‌ 
செய்யுட்களிற்‌ பெரும்பாலன தொல்காப்பிய இலக்கணவிதிகளை 
உள்ளவாறறிதற்குத்‌ துணைசெய்யும்‌ இலக்கியங்களாகத்‌ திகழ்‌ 
தலின்‌ அவை உரைகளிற்‌ கண்ட வண்ணமே முழுவுருவில்‌ 
வெளியிடப்‌ பெற்றுள்ளன முன்னைய இயல்களிற்‌ போலவே 
இவ்வியலிலும்‌ சூத்திர எண்களும்‌ பக்க எண்களும்‌ தமிழெண்‌ 
சளாகவே அமைக்கப்பெற்றது. 


பதிப்புத்துறை, 
மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌ 


தொல்காப்பிய நூஜ்யா 


நூற்பா 


இ இசைதிரித்‌ இசைப்பினும்‌ 
8. நோயும்‌ இன்னமும்‌ 

2. சனவும்‌ உரித்தால்‌ 

4, தாய்தகும்‌ உரித்தால்‌ 

ன பால்கெழு சிளவி 

6 உயிரும்‌ நாணும்‌ 

[னி வண்ணந்‌ திரிந்து 

8. உடம்பும்‌ உயிரும்‌. 

9, ஒரு இறை நெஞ்சோடு 
10. தன்வயிற்‌ கரத்தலும்‌ 
தல்‌ அறத்தொடு நிற்குங்‌ 
(8.  எளித்தல்‌ ஏத்தல்‌ 

12. உற்றுழி யல்லது 

14, செறிவும்‌ நிறைவும்‌ 

15, பொழுதம்‌ ஆறுங்‌ 

16, வேட்கை மறுத்துகி 

17. தேரும்‌ யரனையங் 

18. உண்டற்குரிய 
ல பொருளேன மொழிதலும்‌ 
20. அன்பே அறனே 

14 சுரமென மொழிதலும்‌ 
22 உயர்ந்தோர்‌ கிளவி 

23. அறக்கழி வடையன 

24. மிக்க பொருளினுட்‌ 
25, முறைப்பெயர்‌ மருங்கினற்‌ 
20, தாயத்தின்‌ உடையா 
3] இனம்‌ பாரை 

ன ஈச்‌சினார்க்னொியர்‌ 
3. வெள்ளை வாணன 


உரைகள்‌ % 


33. 


25, 


7. 
38. 


40, 
41. 


நூற்பா 


ஒருபாற்‌ கிளவி 

எல்லா உயிர்க்கும்‌ 
பரத்தை வாயில்‌ 

ஒரு தலை உரிமை 
வருத்த மிகுதி 

மனைவி உயர்வுங்‌ 
நிகழ்துகை மருங்கின்‌ 
இறைச்சி தானே 
இறைச்சியிற்‌ பிறக்கும்‌ 
அன்புறு தகுவன 
செய்பொரு எச்சமும்‌ 
சுற்புவழிப்‌ பட்டவள்‌ 
கிழவோள்‌ பிறள்குணம்‌ 
தம்முறு விழுமம்‌ 
பொழுது தலைவைத்த. 
இரந்து குறையுற்ற. 
உயர்மொழிக்‌ திளவி 


உறுகண்‌ ஓம்பல்‌ 


உயர்மொழிக்‌ கிளவியும்‌ 


வாயிற்‌ கிளவி 
உடனுறை உவமம்‌ 
அந்திமின்‌ இறப்பின்‌ 
மங்கல மொழியும்‌ 
சினனே பேதைமை 
அன்னை என்னை 


ஒப்பும்‌ உருவும்‌ 


இமையோர்‌ தேளத்தும்‌. 


இளம்பூரணர்‌ 
நச்சினார்க்னியர்‌ 
வெள்ளைவாரணண்‌ 


1 ல்‌ 
(பக்க எண்‌) 
அண்‌ ள்‌ 
௯௰ கம 
௧௨ ௬௩. 
௯௬௫ ௯௬ 
௯௮ ௯௮ 
ராக ௱௨உ 
௩ டமி 
ரச er 
௯ ரகம 
ர்க௪ ஈக௫ 
ாக௬ ரகச 
ர்க ராக 
ராஉ௰ M௨ 
ராஉக ௨௩ 
௨௪ ௨௬ 
க.க ரகக 
ரக ரா௩டு 
ரா௩௯ ரை 
ஈ௫க Nr 
ரா சச 
௭௫௬ ௫௮ 
௫௨ ஈடு. 
ரா௫௪ ௱டு௯ 
௭௫௬ ரரடு௮ 
ர ௱ஈ௬௧ 
௬௫ கன்‌ 
ஈ௬௯  ஏசுக 


கருக்க விளக்கம்‌ 


1, ஆரியர்கள்‌ 
இளம்‌, . இசரமிழுரணர்‌ 
நச்‌. _. நச்சினார்க்கினியர்‌ 
2. நூல்கள்‌ 
அகம்‌. - அகநானூறு 
ஐங்‌. -- ஐங்குறுநூறு 
கவி . _. கலித்தொகை 
கார்நா றி. _ கார்நாற்பது 
குறள்‌. -- திழருக்குழன்‌ 
குறுந்‌. - குறுந்தொகை 
தண்டி. _ தண்டியலங்காரம்‌ 
திணை. நூற்‌. -- திணைமாலை நூற்றைம்பது 
தொல்‌, .. _ தொல்காப்பியம்‌ 
தற்‌, - நற்றிணை 
நாலடி. . _ நாலடியார்‌ 


பதிற்றுப்‌. _— பதிற்றுப்பத்து 
புறம்‌. - புறதாலூறு 


தொல்காப்பியம்‌ 


பொருளதிகாரம்‌ 
பொருளியல்‌ 


க. இசைதிரிந்‌ திசைப்பினும்‌ இயையுமன்‌ பொருளே 
அசைதிரிந்்‌ இசையா என்மனார்‌ புலவச்‌, . 

என்பது சூத்திரம்‌. 
இளம்பூரணம்‌ : 

இவ்வோத்து என்ன பெயர்த்தோ எனின்‌, பொருளி 
யல்‌ என்னும்‌ பெயர்த்து; பொருளியல்பு உணர்த்தினமை 
யாற்‌ பெற்ற பெயர்‌.! என்னை பொருளியல்பு உணர்த்தி 
யவாறு எனின்‌, மேற்‌ சொல்லப்பட்ட ஓத்துக்களினும்‌ 
இனிச்‌ சொல்லும்‌ ஓத்துக்களினும்‌ வரும்‌ பொருளினது 
அவல்‌ யுணர்த்துதலிற்‌ பொருளியல்‌ உணர்‌ த்திற்றாம்‌. 

இதனை ஒழிபியல்‌” எனினும்‌ இழுக்காது. அகப்பொருள்‌ 


12 'பொருளதிகாரத்தில்‌ அகத்திணையியல்‌ முதல்‌ கற்பியல்‌ ஈறாக “முன்‌ 
னுள்ள” இயல்களிலும்‌ மெய்ப்பாட்டியல்‌ முதலாக மரபியல்‌ ஈறாகப்‌ பின்வரும இயல்‌ 
களிலும்‌ கூறப்படும்‌ பொருளினது தன்மையுணர்த்துவது இவ்வியலாதலின்‌ இது 
பொருளியல்‌ எனப்பெயர்‌ பெறுவதாயிற்று என்பதாம்‌, 


உ தொல்காப்பியம்‌- பொருளதிகாரம்‌ 


புறப்பொருள்‌ என்பன இரண்டு பொருண்மையினும்‌ எஞ்சி நின்‌ 
றன கூறினமையின்‌. * 


இதன்‌ தலைச்சூத்திரம்‌ * என்னுதலிற்றோ எனின்‌, தொடர்‌ 
மொழிக்கட்‌ பொருள்‌ இயையுமாறு உணர்த்திற்று. 


(இ-ள்‌ ) இசைதிரிந்து ஒலிப்பினும்‌ பொருள்‌ இயையும்‌; 
அவ்வழி அச்சொற்கு அங்கமாஇய அசை? திரிந்‌ தொலியா* என்ற 
வாறு. 

என்றது,சொலலொடுசொல்‌ தொடர்வுபடும்‌ வாய்பாட்டால்‌ 
தொடராது பிறிதோர்‌ வாய்பாட்டால்‌ தொடுப்பினும்‌ பொருட்‌ 
டொடர்பு உண்டாயிற்‌ பொருள்‌ இயையும்வழி அசைச்சொற்கள்‌ 
திரியாது நின்ற நிலையே பொருள்படுமாறாயிற்று* 
உதாரணம்‌ :- 

ஈகார்விரி கொன்றைப்‌ பொன்னேர்‌ புதுமலர்த்‌ 

தாரன்‌ மாலையன்‌ றதைந்த கண்ணியன 

மார்பி னஃதே மையில்‌ நுண்ஞாண்‌ 

நுதல்‌. திமையா நாட்டம்‌ இகலட்டுக்‌ 

கையது கணிச்சியொடு. மழுவே மூவாய்‌ 

லேலும்‌ உண்டத்‌ தோலா பதத 


1. அகம்‌, புறம்‌ எனப்‌ பகுத்துரைக்கப்படும்‌ இருவகை ஒழுகலாறுகள்‌ 
பற்றிய இலக்கணங்களிலும்‌ இதுவரை கூறப்படாது எஞ்சியுள்ள பொருளின.து 
இலக்கணங்கூறுவ து இவ்வியலாதலின்‌ இதனை “ஒழிபியல்‌” என்ந பெயராற்‌ கூறு 
தலும்‌ தவறாகாதென்பதாம்‌. 

2. இதன்‌ தலைச்சூத்திரம்‌--இப்பொருளியலின்‌ முதற்சூத்திரம்‌. ' 

8 சொல்லுக்கு அங்கமாகிய அசையாவன சொல்லின்‌ கூறுகளாகிய பகுதி 
விகுதி. இடைகிலை முதலிய சொல்லுறுப்புக்கள்‌. 

௫ அசை திரிந்து  ஒலியரமையாவது, சொல்லொடு சொல்‌ தொடர்ந்து 
பொருள்‌ கொள்வதற்கேற்றவாறு 'இனம்‌ ஒத்த தொடர்மொழிகளாற்‌ குறிக்கப்படா து 
வேறு, வேறு. தொடர்மொழிகளாற்‌ . கூறப்பட்டாலும்‌ அம்மொழிகளின்‌ உறுய்புக்ஃ 
னாகிய அசைச்‌ சொற்கள்‌ திரியாது நின்‌ ற நிலையிலே  பொருட்டொடர்புடையண 
வாய்த்‌. தம்முள்‌ இயைந்து பொருள்தருதல்‌.. 

9, “என்றது, சொல்லொடு சொல்‌ தொடர்புபடும்‌ வாய்பாட்டாற்றொட 
ராது பிறிதோர்‌ வாய்பாட்டாற்‌ நொடுப்பினும்‌ பொருட்டொடர்பு உண்டாயிற்பொருள்‌ 
இயையும்‌. “அவ்வழி அசைச்‌ சொற்கள்‌ திரியாது. நின்ற நிலையே பொருள்படு. 
மா றாயிற்று?” 


சன இவவுரைப்பகுதி அமைந்திருத்தல்‌ வேண்டும்‌. 


பொருஸளியல்‌- நூற்பா க 


ஊர்ந்த தேறே சேர்ந்தோள்‌ உமையே 
செவ்வான்‌ அன்ன மேனி அவ்வான்‌ 
இலங்குபிறை அன்ன விலங்கு வால்‌ வையெயிற்று 
எரியகைந்‌ தன்ன அவிர்ந்துவிளங்கு புரிசடை 
முதிராத்‌ திங்களொடு சுடகுஞ்‌ சென்னி 

மூவா அமரரு முனிவரும்‌ பிறரும்‌ 
யாவரும்‌ அறியாத்‌ தொன்முறை மரபின்‌ 
வரிகளர்‌ வயமான்‌ உரிவை தைஇய 

யாழ்கெழு மணிமிடற்‌ றந்தணன்‌ 

தாவில்‌ தாள்நிழல்‌ தவிர்ந்தன்றால்‌ உலகே.?' 


(அகம்‌. கடவுள்‌ வாழ்த்து.) 


இதற்குக்‌ கொன்றையாலமைந்த தாரினனாய்‌ மாலையனாய்க்‌ 
கண்ணியனாய்‌ நுண்‌ ஞாண்‌ மார்பினனாய்‌ இமையா நாட்டத்து 
துதலினனாய்க்‌ கணிச்சியு மழுவு மூவாய்‌ வேலும்‌ ஏந்திய. கையி 
னனாய்‌ யாவர்க்குந்‌ தோலாதோனுமாய்‌ ஏற்றினையு மூர்ந்து 
- உமையாளையுஞ்‌ சேர்ந்து செவ்வானன்ன மேனியையும்‌ பிறை 
போன்ற எயிற்றினையும்‌ எரி போன்ற சனடயினையும்‌ திங்க 
ளோடு சுடருஞ்‌ சென்னியையும்‌ உடையனாய்‌ மூவாவமரர்‌ 
மூதலிய யாவரு மறியாத்‌ தொன்முறை மரபினனாய்ப்‌ புலிய 
தளையும்‌ உடுத்த யாழ்கெழு மணிமிடற்‌ றந்தணனது வானு 
பூதியிற்‌ பேருலகந்‌ தங்கிற்று * எனப்‌ பொருள்‌ உரைக்குங்‌ காலத்து 
அதன்கண்‌ இடைக்கிடந்த சொற்கள்‌ முன்னொடுபின்‌ வாய்பாடு 
கள்‌ சேராதன்றே * அவ்வழி அவ்வாய்பாட்டாற்‌ போந்த 


1. யாழ்கெழுமணிமிடற்‌ றந்தணனா கிய சிவபெருமானது திருவடித்‌ துணையே 
மன்னுயிர்களுக்குப்‌ பிறவியாகிய வெம்மையினை நீக்கி வீடுபேறாகிய தண்ணிழல்‌ 
தந்தருளும்‌ என்பது தோன்றத்‌ தாள்நிழல்‌ என்றார்‌. தாள்நிழல்‌ என்பதற்குக்‌. 
“சிவானுபூதி? எனவும்‌, உலகு என்றது உயர்ந்தோராகிய சிவஞானிகளைக்‌ றில்‌ 
கும்‌ என்பதுதோன்றப்‌ *பேருலகம்‌? எனவும்‌ இளம்பூரணர்‌ உரை. வரைந்துள்ளார்‌, 
இவரது உரைவிளக்கம்‌, “ஈலம்புரி கொள்கைப்‌. புலம்‌ பிரிக்துறையும்‌ செலவு”: 
(திருமுருகு--68) எனவரும்‌ திருமுருகாற்றுப்படைத்‌ தொடரையும்‌, “தென்னன்‌ 
பெருந்துறையான்‌... தாட்டாமரைகாட்டித்‌ தன்‌ கருணைத்தேன்‌ காட்டி” (திருவம்‌: 
மானை). எனவரும்‌ திருவாசகத்‌. தொடரையும்‌ நினைவுகூரும்‌ ' முறையில்‌ அமைக்‌... 
துள்ளமை கருதத்‌ தகுவதாகும்‌, 


9. சேராதன்‌ ஜே சேரா தல்லவா ? 


௪ தொல்காப்பியம்‌ பொருளதிகாரம்‌ 


பொருளுரைப்பச்‌ * சேர்ந்தவசறும்‌ இசைதிரித்து இசைத்தவாறும்‌ 
அவை “ தத்தம்‌ நிலையிற்‌ குலையாமை நின்று பொருள்‌ பட்ட 
வாறுங்‌ கண்டு கொள்க. 


*ஊழஹஜொரால்‌ உற்றபின்‌ ஏல்காமை இவ்விரண்டின்‌ 


ஆறென்பர்‌ ஆய்ந்தவர்‌ கோள்‌.”” (குறள்‌. ௬௬௨) 
இதுவும்‌ இரண்டென்னுற்‌ தொகைக்கு *ஊுறாராமை' எனப்‌ 
பொருள்‌ உரைக்க வேண்டும்‌. (௧) 
நச்னார்க்கனி௰ம்‌ : 


இவ்வோத்துப்‌ பொருளிலக்கணம்‌ உணர்த்தினமையிறி 
பொருளியலென்னும்‌ பெயர்த்தாயிற்று. ஏனை ஓத்ச க்களும்‌ பொரு 
ளதிலக்கணமன்றே உணர்த்தின, இதற்கிது பெயராயவாறென்னை 
பெனின்‌; சொல்லதிகாரத்திற்‌ கூறிய சொற்களை மர பியலிண்‌ 
இருதிணை ஐம்பா லியனெறி வழாமைத்‌ திரிபில்சொல்‌ லென்ப 
ராதலின்‌ அவை ஈண்டுத்‌ தம்‌ பொருளை வேறுபட்டிசைப்பினும்‌ 
பொருளா மெனவும்‌, இப்‌ பொருளதிகாரத்து மூன்னர்க்கூறிய 
பொருள்களிற்‌ பிறழ்ந்திசைப்பனவும்பொருளாமெளவும்‌ அமைத்துச்‌ 
சொல்லுணர்த்தும்‌ பொருளுந்‌ தொடர்மொழி யுணர்த்தும்‌ 
பொருளும்‌ ஒருங்கே கூறலிற்‌ பொருளியலென்றார்‌. 3 இச்‌ சூத்திரம்‌ 
இவ்வோ க்தின்‌ கண்‌ அமைக்கன்ற வழுவமைதிகளெல்லாஞ்‌ சொற்‌ 
பொருளின்‌ வழுவமைதியும்‌ பொருளின்‌ வழு வமைதியுமென இரு 


1. அவ்வாய்பாட்டாற்‌ போந்த பொருளாவது, சொற்றொடர்களின்‌ தொட 
ரமைப்பிலன்றி அத்தொடர்ப்பொருள்களிலிருந்து கருத்துவகையாற்‌ கிடைத்த 
தொகைப்‌ பொருளாகும்‌. 


்‌.... “அவை? என்பதனை “அசை? எனத்‌ திருத்திப்‌ பொருள்‌ கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌. 


8. இருதிணை ஐம்பால்‌ இயல்நெறி வழுவாவண்ணம்‌ சொல்லதிகாரத்திற்‌ 
கூறப்பட்ட திரிபில்லாத சொற்கள்‌ இப்பொருளதிகாரத்தில்‌ தம்பொருளை வேறு 
பட்டிசைப்பினும்‌ பொருளாக அமைத்துக்கொள்ளப்படுமெனவும்‌, இப்பொருளதி 
காரத்தில்‌ முன்னர்க்‌ கூறப்பட்ட பொருள்கள்‌ வேறுபட்டிசைப்பினும்‌ பொருளாக 
அமைத்துக்கொள்ளப்படும்‌ எனவும்‌ தனிச்‌ சொற்பொருளும்‌ தொடர்மொழிப்பொரு 
ரூம்‌ ஒருங்கே கூறலின்‌ இவ்வியல்‌ பொருளியல்‌ “என்னும்‌ பெயருடையதாயிற்று 
என்பது இவ்வியலின்‌ பொருளமைதி குறித்து நச்சினார்க்கினியர்‌ தரும்‌ விளக்க 


மாகும்‌. 


பொருளியல்‌-நூற்பாக ட 
வகைய என்கின்றது. 


(இ-ள்‌.) இசை திரிந்து இசைப்பினும்‌--சொற்கள்‌ தத்தம்‌ 
பொருளுணர்த்தாது வேறுபட்டிசைப்பினும்‌ : அசை திரிந்து 
இயலா இசைப்பினும்‌ - இவ்வதிகாரத்துள்‌ யாத்த பொருள்கள்‌ 
நாடக வழக்கும்‌ உலகியல்‌ வழக்குமாகிய புலனெறி வழக்கிற்‌ 
றிரிந்து இயன்றிசைப்பினும்‌ ; மன்‌ பொருள்‌இயையும்‌ என்மனாத 
புலவர்‌--அவை மிகவும்‌ பொருளேயாய்ப்‌ பொருந்து மென்று 
தொல்லாசிரியர்‌ கூறுவர்‌ (௭- று) அதனால்‌ யானும்‌ - அவ்வாறு 
கூறுவலென்றார்‌.? 


சொல்லாவது எழுத்தினான்‌ ஆக்கப்பட்டுப்‌ பொருளறி 
வறுக்கும்‌ ஓசையாதலின்‌ அதனை இசையென்றார்‌ : இஃது ஆகு 
பெயர்‌. அசைக்கப்பட்டது அசையென்பதும்‌ ஆகுபெயர்‌.” “நோயு 
மின்பமும்‌” (தொல்‌. பொ. 196) என்பதனுள்‌ “இருபெயர்‌ மூன்று: 
முரிய வாக' என்பதனால்‌ இணை மயங்குமென்றும்‌, “உண்டற் 
குரிய வல்லாப்‌ பொருளை” (தொல்‌,பொ. 213) என்றும்‌ பிறாண்‌ 
டுஞ்‌ சொல்‌ வேறுபட்டுப்‌ பொருளுணர்த்துதலும்‌, இறைச்சிப்‌ 
பொருண்‌ முதலியன நாடக வழக்கின்‌ வழீஇயவாறுந்‌, (தேரும்‌ 
யானையும்‌” (தொல்‌. பொ. 212) *அறக்கழிவுடையன”? (தொல்‌. 
பொ. 218) “தாயத்தி னடையா' (தொல்‌. பொ. 221) என்னுஞ்‌ 


2 பொருளியலுட்‌ கூறப்படும்‌ விதிகள்‌ யாவும்‌ சொற்பொருளின்‌ வழுவமைதி 
யும்‌ பொருளின்‌ வழுவமைதியும்‌ என இருதிறப்படும்‌ என உணர்த்துதல்‌ இம்முதற்‌ 
சூத்திரத்தின்‌ கருத்தென்பர்‌ ௩ச்சினார்க்கினியர்‌. ஆயின்‌ இக்கருத்தினை விளக்கு 
தற்குரிய வகையில்‌ இச்சூத்திரத்தின்‌ சொற்கிடக்கை அமையவில்லையென்பது 
இங்கு நினைக்கத்தக்கதாகும்‌. 


2. இச்சூத்திரத்தின்‌ தொடர்மொழியமைப்பினைக்‌ கருத்திற்‌ கொள்ளாது 
“இசை திரிந்து இசைப்பினும்‌ அசைதிரிந்து இயலா இசைப்பினும்‌ மன்‌ பொருள்‌ 
இயையும்‌? எனத்தாம்‌ விரும்பியவாறே சொற்களை முன்னும்‌ பின்னும்‌ கூட்டி ஈச்சி' 
னார்க்கினியர்‌ வரைந்துள்ள இவ்வுரை ஆசிரியர்‌ கருத்துக்கும்‌ சூத்திரச்‌ சொற்‌ 
கிடக்கைக்கும்‌ சிறிதும்‌ பொருந்துவதாக அமையவில்லை. 


3. இளை-ஓசை; ஈண்டு க்கப்பட்‌ சொல்லுக்கு ஆயின மையின்‌ 
ஆகுபெயர்‌ என்றார்‌. இது பண்பாகு பெயர்‌. “அசை?” என்பதற்கு “யாத்த பொருள்‌ 
கள்‌? என்பான்‌ கொண்டமையின்‌ “அசைக்கப்பட்டது அசை என்பதும்‌ ஆகு 
பெயர்‌? என்றார்‌. அசைத்தல்‌--கட்டுதல்‌., கட்டப்பட்ட பொருள்கட்கு ஆயினமை 


யின்‌ இது தொழிலாகுபெயர்‌ எனப்படும்‌. “*அசைதிரிந்தியலா! என்ப்பாடங்கொண்' 
டார்‌ ௩ச்சினார்க்கினியர்‌. 


௬ தொல்காப்பியம்‌. பொருளதிகாரம்‌ 


சூத்திர முதலியன உலகியல்வழக்கின்‌ வழீ இயவாறுங்‌ கூறி, அவ்‌ 
வழு அமைக்கின்றவாறு மேலே காண்க. புறத்திணையியலுட்‌ புறத்‌ 
திணை வழுக்கூறி அகப்பொருட்குரிய வழுவே ஈண்டுக்‌ கூறுகின்ற 
கென்றுணர்க. 3 


“இயலா” என்றதனால்‌ 'என்செய்வா” த... 
செய்வா” மென்றாற்போல வினாவீற்‌ பயவாது 2 இறைபயந்தாற்‌ 
போல நிற்பனவுங்‌ கொள்க. இன்னும்‌ அதனானே செய்யுளிட த்‌ 
துச்‌ சொற்பொருளானன்றித்‌ ? தொடர்பொருளாற் பொருள்‌ வேறு 
பட இசைத்தலுங்‌ கொள்க. அது சூத்திரத்துஞ்‌ செய்யுளுள்‌ ளும்‌. 
பொருள்‌ கூறுமாற்றா னுணர்க, (௧) 


ஆய்வுரை: களவும்‌ கற்பும்‌ என மேற்குறித்த அகத்திணை 
ர” இடம்‌ . பெறுவதற்குரிய சொற்பொருளமைதியி. 

னயும்‌ பொருளின்‌ அமைதியினையும்‌ உணர்த்துதலின்‌ இது 
நவ்‌ என்னும்‌ பெயர்த்தாயிற்று, அகப்பொருள்‌ புறப்‌ 
பொருள்‌ என்பன, இரண்டுபொருண்மையினும்‌ இதுவரை கூறப்‌ 
படாது எஞ்சிநின்றன வற்றைக்‌ கூறுதலின்‌ இதனை ஒழிபியல்‌ 
எணினுங்‌ குற்றமில்லை, என்பர்‌ இளம்பூரணர்‌. 


சொல்லதிகாரத்திற்‌ கூறிய சொற்களை மரபியலின்‌ - (இ 
திணையைம்பால்‌ இயல்நெறிவழாமைத்‌ திரிபில்சொல்‌ எனத்‌ யதி fa 
காப்பியனார்‌ கூறலின்‌, அத்தகைய சொற்கள்‌ புலனெறிவழக்க. 
மாகிய இவ்வகத்திணை யொழுகலாற்றில்‌ தம்‌ பொருளை வேறு 


1. புறத்திணையியலிலுள்ள “வெறியறிசிறப்பின்‌? (5) என்னும்‌ முதற்குறிப்பு 
டைய சூத்திரம்‌ புறத்திணைக்கெல்லாம்‌ பொதுவாகிய வழுவேழும்‌ உணர்த்திற்‌ 
றென்பதும்‌ அதுபோன்று அகப்பொருட்குரிய வழுவினை எடுத்துரைத்து அமைதி' 
கூறும்‌ முறையில்‌ , அமைந்தது பொருளியலாகிய இவ்வியலென்பதும்‌. ௩ச்சினார்க்‌ 
கினியர்‌ கருத்தா கும்‌. 

2. “வினாவிற்‌ பயவாது” என்பதனை 'வினாவிறைபயவாது' எனத்‌ திருத்திக்‌. 
கொள்க. இறை--மறுமொழி. வினா இறை பயத்தலாவது, “சாத்தா உண்டியோ, I 
என வினாவிய நிலையில்‌ “உண்ணேனோ? எனவரும்‌ . அவன்‌ கூற்று வினாவுக்கு 
வினாவாகக்‌ காணப்பட்டாலும்‌ “உண்டேன்‌? என்னும்‌ மறுமொழிப்‌ பயனைத்‌ 
தருதல்‌. 

38. சொற்பொருள்‌ என்றது, தொடர்மொழியில்‌ அமைந்த ஒரு சொல்லுக்‌. 
குரிய பொருளை. தொடர்ப்பொருள்‌ என்றது, தொடர்‌ மொழி முழுவதற்கும்‌ உரிய 


யொருளமைப்பினை. 


பொருஸியல்‌- நூற்பா க ள 


பட்டு இசைப்பினும்‌ பொருளாகக்கொள்ளப்படு மெனவும்‌, இப்‌ 
பொருளதிகாரத்தில்‌ முன்னர்க்‌ கூறிய பொருளிற்‌ பிறழ்ந்திசைப்‌ 
பனவும்‌ பொருளாகக்‌ கொள்ளப்படும்‌ எனவும்‌ அமைத்து, இவ்‌ 
வாறு சொல்லுணர்த்தும்‌ பொருளும்‌ தொட்ர்மொழியுணர்த்தும்‌ 
பொருளும்‌ ஒருங்கே கூறலிற்‌ பொருளியல்‌ என்றார்‌ ' என்பார்‌ 
நச்கினார்க்கினியர்‌.. இப்பொருளியலிற் கூறப்பட்டனயாவும்‌ சொற்‌ 
பொருளின்‌ வழுவமைதியும்‌ பொருளின்‌ வழுவமைதியும்‌ என இரு 
ப்குதிப்படுமென்பதும்‌, புறத்திணையியலுட்‌ புறத்திணை வ்ழுக்கூறி 
அகப்பொருட்குரிய வழுவே இவ்வியலிற்‌ கூறுகின்றதென்பதும்‌ 
நச்சினார்க்கினியர்‌ கருத்தாகும்‌. 


அகப்பொருளொழுகலாற்றில்‌, தலைவன்‌, தலைவி தோழி 
முதலியோர்‌ உரையாடுதற்குரிய சொற்பொருள்‌ அமைதியினையும்‌ 
அவருடைய உரையாடல்களில்‌ அமைதற்குரிய பொருள்வகை 
யினையும்‌ சிறப்புமுறையில்‌ விரித்துக்‌ கூறுவது இப்பொருளியல்‌ 
எனக்‌ கருதுதல்‌ பொருந்தும்‌, இவ்வியலிலுள்ள சூததிரங்கள்‌ 52 
ஆக இளம்பூரணருரையிலும்‌ 54-ஆக நச்சினார்க்கினியருரையி 
லும்‌ பகுத்து உரை வரையப்பெற்றுள்ளன. இளம்பூரணர்‌ 
உரையுள “அன்பேயறனே” என்னும்‌ முதற்குறிப்புடைய சூத்திரம்‌ 
ஏடெழுதுவோர்‌ பிழையால. விடுபட்டதாயினும்‌. அதற்குரிய . உரை 
யின்‌ குறைப்பகுதிகாணப்படுதலால்‌ அவர்கருத்துப்படி பொருளி 
யற்‌. சூத்திரங்கள்‌ 53 எனக்கொள்ளுதல்‌ பொருத்தமுடையதாகும்‌ 


முதற்சூத்திரமாகிய இது, தொடர்மொழிகள்‌ தம்முள்‌. வேறு 
பட்டனவாகச்‌ சொல்வகையால்‌ திரிந்துவரினும்‌ பொருளில்‌ வேறு 
படாது இயைதல்‌ உண்டு என்கின்றது. 


(இ-ள்‌) சொற்கள்‌ தம்முள்‌ தொடர்வுபடும்‌ வாய்பாட்டால்‌ 
தொடர்ந்து நில்லாது பிறிதோர்‌ வாய்பாட்டால்‌ தொடர்ந்து நிற்பி 
னும்‌ சொல்லக்கருதிய பொருள்‌ இயைபுபெறப்‌ புலப்படும்‌. அந்‌ 
நிலையிற்‌ சொற்களுக்கு உறுப்பாகிய அசைச்சொற்கள்‌ அரிந்து 
ஒலியா என்று கூறுவர்‌ புலவர்‌ எஃறு. 


இசை, சொல., என்றது, தொடர்மொழிகளை- திரிந்து 
இசைத்தலாவது தொடர்ந்து பொருள்கொள்ளுதற்கேற்ற ஒத்த 
வாய்பாடுகளாக அமைதலின்றி வேறுவேறு தொடர்மொழிக 


ளாகக்‌ கூறப்படுதல்‌. அசை- மொழிக்கு உறுப்புக்களா.கிய விகுதி 
முதலியன. 


௮ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


இளம்பூரணர்‌ உரையில்‌ எடுத்துக்காட்டப்பெற்ற *கார்விரி 
கொன்றைப்‌ பொன்னேர்புதுமலர்ததாரன்‌” தட்ட அகநானூற்‌ 
துக கடவுள்வாழ்த்துப்‌ பாடலின்கண்‌ “தாரன்‌” *மரலையன்‌” 
என்றாங்கு ஆண்பாற்குறிப்புவினைமுற்றும்‌ “நுதலது இமையா 
நாட்டம்‌” மூவாய்வேலும்‌ உண்டு, என்றாங்கு ஒன்றன்பாற்‌ குறிப்பு 
வினைமுற்றும்‌, *சேர்ந்தோள்‌ உமை என உயர்திணைப்பெண்பால்‌ 
தெரிதிலைவினைமுற்றும்‌ ஆகப்பால வேறுபட்ட தொடர்மொழிகள்‌ 
இடையிடையே விரவிவந்தாலும்‌ இடைக்கிடந்த தொடர்மொழி 
களின்‌ வாய்பாடுகள்‌ சொல்‌ சொடர்புடையனவாய்த்‌. தம்முட்‌ 
சேராதநிலையில்‌ அவ்வாய்பாடுகளாற்‌ கூறப்படும்‌ பொருள்களாற்‌ 
போந்த பொருள்களைமட்டும்‌ கருத்துவகையாற்‌ கொண்டு 
பொருள் கூற, ்‌ அத்தொடர்மொழிச்சொற்கள திரிந்து தம்முட்‌ 
பொருளால்‌ இயைந்து சேர்ந்தமையும்‌, அச்சொற்களின்‌ உறுப்புக்‌ 
களாகிய அசைச்சொற்கள்‌ தத்தம்‌ நிலையிற்‌ குலையாதபடியே 
நின்று பொருள்பட்டமையும்‌, அப்பாடற்கு இளம்‌பூரண அடிகள்‌ 
விரைந்துகாட்டிய ரகமும்‌ இனிது சாகல்‌ காண்க. 


௨. நோயும்‌ இன்பமும்‌ இருவகை நிலையிற்‌ 
காமம்‌ கண்ணிய மரபிடை தெரிய 
எட்டன்‌ பகுதியும்‌ விளங்க ஓட்டிய 
உறுப்புடை யதுபோல்‌ உணர்வுடை யதுபோல்‌ 
மறுத்துரைப்‌ பதுபோல்‌ நெஞ்சொடு புணர்த்துஞ்‌ 
சொல்லா மரபி னவற்றொடு கெழீதிச்‌.. 
செய்யா மரபிற்‌ றொழிற்படுத்‌ தடக்கியும்‌ 
அவரவர்‌ உறுபிணி தமபோற்‌ சேர்த்தியும்‌ 
அறிவும்‌ புலனும்‌ வேறுபட நிறீஇ 
இருபெயர்‌ மூன்றும்‌ உரிய வாக 
உவம வாயிற்‌ படுத்தலும்‌ உவமம்‌ | 
ஒன்றிடத்‌ இருவர்க்கும்‌ உரியபாற்‌' களவி. 


என்‌- எனின்‌. ஒருசார்‌ காமப்‌ பொருண்மைபற்றி நிகழ்வ 
தோர்‌. கிளவி அணரச்திற்று.! 


1. காமத்திணை யெனப்படும்‌ அகப்பொருளொழுகலாற்றிலொழுகும்‌ காதலர்‌ 
பால்‌' இடம்பெறும்‌ ஒருசார்பொருள்வகை ' பற்றிய கூற்றுக்களை வகுத்துரைப்ப து 


இச்சூத்திரம்‌. 


பொருளியல்‌ - நூற்பா ௨ ௯ 


(இ-ள்‌,) நோயும்‌ .இன்பமும்‌ இருவகை நிலையிற்‌ காமகி 
கண்ணிய மரபிடை தெரிய எட்டன்‌ பகுதியும்‌ விளங்க * ஓட்டிய 
உறுப்புடையதுபோல்‌ உணர்வுடையதுபோல்‌ மறுத்துரைப்பது 
போல்‌ நெஞ்சொடு புணர்த்தும்‌ என்‌ பது-- _ துன்பமும்‌ இன்பமும்‌ 
ஆகிய இருவகை திலையினையுமுடைய காமத்தைக்‌ குறித்த மரபு 
இடையீடுபடுதலான்‌ மெய்ப்பரிவு எட்டாஇய எட்டன்‌ பகுதியும்‌ 
விளங்கப்‌ பொருந்திய உறுப்புடையது போலவும்‌ உணர்வுடையது 
போலவும்‌ மறுத்துரைப்பது போலவும்‌ நெஞ்சொடு புணர்த்துக்‌ 
கூறியும்‌ என்றவாறு. 


*காமங்கண்ணிய” என்றதனால்‌ அகப்பொருளாகிய காமமும்‌ 
புறப்பொருளா கிய காமமும்‌ கொள்ளப்படும்‌. *இடைதெரிய” 


என்பதனை, 
“இன்பம்‌ 
இடைதெரிந்‌ தின்னாமை நோக்கி மனையாறு 
அகதா ஆன்றமைந்‌ தார்‌” (நாலடி. ௫௫) 


என்றாற்‌ போலக்‌. சொர்க்க, தெரிய" னும்‌ செயவெனெச்சம்‌ 
ஏதுப்‌ பொருண்மை குறித்துநின்றது. மெய்ப்பாடு எட்டாவது : வை 
நகை, அழுகை, உவகை, இளிவரல்‌, அச்சம்‌, பெகுமிதம்‌, மருட்கை 
வெகுளி ; இவற்றின்‌ பகுதி மெய்ப்பாட்டியலுட்‌ காண்க. இம்‌ 
மெய்ப்பாடு உறுப்புடைய்துபோலச்‌ சொல்லப்பட்ட நெஞ்சின்கட்‌ 
புலப்பட என்றவாறு, : 


சொல்லா மரபினவற்றொடு கெழீஇச்‌ செய்யா மரபிற்‌ 
றொழிற்படுத்‌ தடக்கியும்‌ என்பது-சொல்லா த மரபினையுடையவற்‌ 
றோடு கெழுமி அவை செய்யாத மரபை யாண்டுப்‌ படுத்தியவற்றை 
யும்‌ தெஞ்சினைப்‌ போல அடக்கியும்‌ என்றவாறு. 


சொல்லாமரபின ஆவன--புள்ளும்‌, மாவும்‌, மரனும்‌, 
கடலும்‌, கானலும்‌ முதலாயின. செய்யா மரபாவன--தூதாசி 
சேறலும்‌ வருதலும்‌ உளபோலக்கூறும்‌ அவைபோல்வனவும்‌ பிறவும்‌“ 


1. எட்டன்பகுதியும்‌' விளங்க_எண்வகைமெய்ப்பாடுக ளும்‌ உறுப்புடையது 


போற்கூறப்பட்ட கெஞ்சின்கண்‌ விளங்க, 


ல்‌ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


அவரவருறுபிணி தமபோற்‌ போற்றியும்‌ என்பது--யாவார்‌ 
சிலர்‌ யாதொரு பிணியுற்றார்‌ அவருற்ற பிணியைத்‌ தாமுற்ற பிணி 
போலச்‌ சேர்த்தியம்‌ என்றவாறு. ! 


'அவரவர்‌' என்பது உயர்திணையாய்க்‌ கூறினும்‌ இருதிணை 
யுங்‌ கொள்ளப்படும்‌. 
₹*ஒருபாற்‌ கிளவி ஏனைப்பாற்‌ கண்ணும்‌ 


வருவகை தானே வழக்கென மொழிப””(பொருளியல்‌. ௨௭) 
என்பதனால்‌. 


அறிவும்‌ புலனும்‌ * வேறுபட நிறீதி இருபெயர்‌ மூன்றும்‌ 
உரியவாக வுவமவாயிற்‌ படுத்தலும்‌ உவமம்‌? ஒன்றிட த்து என்பது 
அறிவையும்‌ அறியப்படும்‌ பொருளையும்‌ வேறுபட நிறுத்தி 
இருவகைப்பட்ட பெயரும்‌ மூவகைப்பட்ட பொருட்கும்‌ உரித்‌ 
தாக உவமம்‌ பொருந்து மிடத்து உவமவாயிற்‌ படுத்தலும்‌ என்ற 
வாறு. 


.... வேறுபட நிறுத்தலாவது-தத்தம்‌ நிலைமை யொழிய 
வென்றவாறு. இருபெயராவது--உவமைப்பெயரும்‌ உவமிக்கும்‌ 
பெயரும்‌. மூன்றும்‌ உரியவாகும்‌ என்பது--தொழிலும்‌ பண்பும்‌ யய 
னும்‌. “உவமம்‌ ஒன்றிடத்து': என்றதனை மொழி மாற்றுக 


இருவர்க்கும்‌ உரிய பாற்‌ .கிளவி * என்பது-- தலைமகற்குந்‌ 
தலைமகட்கும்‌ உரிய வொருகூற்றுக்‌ கிளவி. என்றவாறு, 


1. “அவரவருறுபிணிதமபோற் சேர்த்தியும்‌? என்பதே இளம்பூரணர்‌ கொண்ட 
பாடம்‌, “அவரவர்‌? என உயர்திணையாற்‌ கூறினும்‌ *அவையவை?எண அஃறிணை 
யும்‌ கொள்ளப்படும்‌ என்பதாம்‌, 

2. உவமைக்கும்‌ பொருளுக்கு மிடையேயமைக்த பொதுத்தன்மைகளை 


வினை பயன்‌ மெய்‌ உரு என உவமவியலில்‌ கான்காகப்‌ பகுத்துரைக்கும்‌ தொல்‌ 
காப்பியர்‌ இங்கு அவற்றை “மூன்று? எனக்‌ குறித்தார்‌ என்றல்‌ பொருந்தாது. 
8. உவமம்‌ ஒன்றிடத்து உவமவாயிற்படுத்தலும்‌ என இயைத்துப்பொருள்‌ 

வரையப்பெற்றது. ரி 
&. உணர்ச்சி வசப்பட்டு உள்ளக்கலக்கமுற்ற ஒருதிறத்தார்க்கே வரிய 


தாய்ப்‌ பயின்று வரும்‌ கூற்றுவகை பரற்கிளவி எனப்படும்‌, பால்‌--பக்கம்‌. கிளவி. 
சொல்லகை, 


பொருளியல்‌ - நூற்பா ௨ கக 


அவற்றுள்‌ நெஞ்சொடு புணர்த்தற்கு உதாரணம்‌: 


**கைகவியாச்‌ சென்று கண்புதையாக்‌ குறுநிப்‌ 

பிடிக்கை யன்ன பின்னகந்‌ தீண்டித்தன்‌ 

கதொடிக்கை தைவரத்‌ தோய்ந்தன்று கொல்லோ 

தாணொடு மிடைந்த கற்பின்‌ வாணுதல்‌ 

அந்தீங்‌ கிளவிக்‌ குறுமகள்‌ 

மென்தோள்‌ பெறநசைஇச்‌ சென்றஎன்‌, நெஞ்சே 

(அகம்‌,௯] 

என்பது உறுப்புடையதுபோல உவகைபற்றி வந்தது. 


“:சசென்றதுகொல்‌ போத்ததுகொல்‌ செவ்வி பெறுத்‌ 
துணையும்‌ 
தின்றதுகொல்‌ நேர்மருங்கிற்‌ கையூன்‌ றி- முன்‌ றில்‌ 
மூழங்குங்‌ கடாயரனை மொய்ம்மலர்த்தார்‌ மாறற்கு 
உழந்துபின்‌ சென்றஎன்‌ நெஞ்சு. ““(முத்தொள்ளாயிரம்‌.௫௧) 


இது அவலம்பற்றி நெஞ்சினை உறுப்புடையதுபோற்‌ கூறிய பெண்‌ 
பாற்‌ கூற்று. 


உள்ளம்‌ பிணிக்கொண்‌ டோள்வயின்‌ நெஞ்சஞ்‌ 
செல்லல்‌ தீர்கஞ்‌ செல்வா மென்னும்‌.””(நற்றிணை.௨௮௪4 


என்றவழி உணர்வுடையது போல்‌ இளிவரல்‌ பற்றிவந்த தலை 
மகன்‌ கூற்று. 


**குறுநிலைக்‌ குரவின்‌ சிறுநனை நறுவீ 
வண்டுதரு நாத்றம்‌ வளிகலந்‌ தீய்க்‌ 
கண்களி பெறுூஉங்‌ கவின்பெறு காலை 
யெல்வளை தெகிழ்த்தோற்‌ கல்ல லுறீஇயர்‌ 
சென்ற நெஞ்சம்‌ செய்வினைக்‌ குசாவா 
தொருங்குவரல்‌ நசையொடு வருந்துகி கொல்லோ 
அருளா  னாகலின்‌ அழிந்திவண்‌ வந்து 
தொன்னலன்‌ இழந்தஎன்‌ பொன்னிறம்‌ தோக்கி 
ஏதி லாட்டி இவளெனப்‌ 
போயின்று கொல்லோ தோய்தலை மணந்தே.. 


(தற்றிணை,.ட௪/ 


௪௨ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


இஃது உணர்வுடையது போல்‌ இளிவரல்பற்றி வந்த தலைமகள்‌ கூற்று 


**நின்மொழிகொண் டியானோ விடுவேன்‌ மற்‌ றென்‌ மொழிகொண் 
டென்னெஞ்சம்‌ ஏவல்‌ செயின்‌.” (கலித்‌.௪௧௩) 


இது மறுத்துரைப்பது போல்‌ தலைமகன்‌ கூற்று: உவகைபற்றி 
வந்தது. 


** அவர்நெஞ்‌ தப கண்டும்‌ எவனெஞ்சே 
நீயெமக்‌ காகா தது." (குறள்‌ .௧௨௯௧]) 


இதுவும்‌ மதுத்துரைப்பதுபோல்‌ தலைவி கூற்று? இளிவரல்பற்றி 
வந்தது. 


*“இருளிடை மிதிப்புழி நோக்கியவார்‌ 
தளரடி தாங்கிய சென்றவெ னெஞ்சு. (அகம்‌ ௧௨௮) 


சம து அச்சம்பற்றி வந்தது. பிறவு மன்ன. 


 சொல்லாமரபி .னவற்றொடு கெழீஇச்‌ செய்யாமரபிற்‌ 
றொழிற்படுத்‌ தடக்கியும்‌ என்பதற்குச்‌ செய்யுள்‌: 


*“கானலுங்‌' கழறாது கழியுங்‌ கூறாது 

தேனிமிர்‌ நறுமலர்ப்‌ புன்னையும்‌ மொழியாது 

ஒருநீ அல்லது பிறி தியாதும்‌ இலனே 

இருங்கழி மலர்ந்த கண்போல்‌ நெய்தற்‌ 

கமழிதழ்‌ நாற்றம்‌ அமிழ்தென நசைஇத்‌ 

தண்டா தூதிய வண்டினங்‌ களி சிறந்து 

பறைஇய தளருந்‌ துறைவனை நீயே 

சொல்லல்‌ ்‌ வேண்டுமால்‌...” . (அகம்‌. ௧௭0) 


என்பது தலைவி -கூற்று. தலைவன்‌ சுற்று வந்தவழிக்காண்க. 
அவரவர்‌ உறுபிணி தம போற்‌ சேர்த்‌ இயதற்குச்‌ செய்யுள்‌ :-- 
““பாய்திரை பாடோவாப்‌ பரப்புநீர்ப்‌. பனிக்கடல்‌. 
தூவறத்‌ துறந்தனன்‌ துறைவனென்‌ றவன்றிறம்‌ 


தநோய்தெ.ற. உழப்பார்கண்‌ , இமிழ்தியோ எம்போலக்‌ 
காதல்செய்‌ தகன்றாரை உடையை யோநீ > (கலித்‌ ௧௨௧௯) 


றவு மன்ன. 


பொருளியல்‌ - நூற்பா ௨ ௧௩ 


அறிவும்‌ புலனும்‌ வேறுபட நிறீஇ உவமவாயிற்படுத்தற்குச்‌ 
செய்யுள்‌ :-- 


£*ஒங்செழிற்‌ கொம்பர்‌ நடுவி தெனப்புல்லும்‌ 
காந்தட்வெருங்‌ கருவிளம்‌ பூக்கொள்ளும்‌ 
மாந்தளிர்க்‌ கையில்‌ தடவரு மாமயில்‌ 
பூம்பொழில்‌ நோக்கிப்‌ புகுவன பின்செல்லும்‌ 
தோளெனச்‌ சென்ற துளங்கொளி வேய்‌ தாடும்‌ 
நீள்கதுப்‌ பிஃதென நீரற்‌ றறல்புகும்‌ 

வாளொளி முல்லை முசையை முறுவலென்று 
ஆள்வலி மிக்கான்‌ அஃதறி கல்லான்‌.”' 


இவை, இடையுங்‌ கையு முதலாகிய உறுப்புக்களைப்‌ பற்றிய உவம 
வாயிற்படுத்தறியும்‌ அறிவையும்‌ அறியப்படும்‌ பொருளையும்‌ 
வேறுபட நிறுத்தி உவமம்‌ பொருந்தியவழிக்‌ கூறியவாறு காண்க. 
வேயைத்‌ தோள்‌ போலுமென்னாது தோளென்று தொட்டமை 
யால்‌ அறியப்படும்‌ பொருள்‌ வேறுபட்டது. அதனைத்‌ திரியக்‌ 
காண்டலால்‌ அறிவு வேறுபட்டது, பித்துங்களியும்‌ போல்‌ முலை 
யெனச்‌ சென்று வேயைத்தொடும்‌ என்னாது தோளெனச்‌ சென்று 
வேயைத்‌ தொட்டமையால்‌ உவமம்‌ ஒன்றியவழி உவமவாயிற்‌ 
படுத்தது. (௨) 
நச்சிணார்க்கினி௰ம்‌ : 

இது, முற்கூறிய இருவகையானும்‌ பொருள்வேறுபட்டு 
வமீஇ யமையுமாறு கூறுகின்ற து. 

(இஃள்‌.) நோயும்‌ இன்பமும்‌ இருவகை நிலையிற்‌ காமம்‌ 
கண்ணிய மரபிடை தெரிய - துன்பமும்‌ இன்பழமுூமாகிய இரண்டு. 
நிலைக்களத்துங்‌ காமங்‌ கருதின வரலாற்று முறைமையிடம்‌ 
விளங்க; எட்டன்‌ பகுதியும்‌ விளங்க - நகை முதலிய மெய்ப்பாடு 
எட்டனுடைய கூறுபாடுந்‌ தோன்ற; அறிவும்‌ புலனும்‌ வேறு 
பட நிறீஇ இருபெயர்‌ மூன்றும்‌ உரியவாக * - மனவறிவும்‌ 


1. இருபெயர்‌ மூன்றும்‌ உரியவாதல்‌ என்றது, அஃறிணையில்‌ ஒன்றன்‌ 
பால்‌ பலவின்பாலாகிய இருபாலின்‌ கண்ணும்‌ உயர்திணைக்குரிய. ஆண்பால்‌ 
பெண்பால்‌ பலர்பால்‌ ஆகிய மூன்று வகைப்பொருள்களும்‌ பொருந்த அமைதல்‌... 
என்றது “நெஞ்சு? என்னும்‌ அஃறிணையொருமை தலைவன்‌ கெஞ்சாக அமையும்‌" 
போது அதனை உயர்திணை ஆண்பாலாகவும்‌ தலைவியின்‌. நெஞ்சாக. அமையும்‌ 
போது உயர்திணைப்‌ பெண்பாலச கஷம்‌ பன்மையாற்கூறும்‌ வழிப்‌ பலர்பாலாக 


வும்‌ கொள்ளுதல்‌, 


௧௪ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


பொறியறிவும்‌ வேறுபட நிறுத்தி அஃறிணை யிருபாற்கண்ணும்‌ 
உயர்‌ இணை மூன்றுபொருளு முரியவாக; அவரவர்‌ ஓட்டிய உறுப்‌ 
புடையதுபோல்‌ உணர்வுடையதுபோல்‌ மறுத்துரைப்பது போல்‌ 
நெஞ்சொடு புணர்த்தும்‌ - கூறுகின்ற அவரவர்‌ தமக்குப்‌ பொருந்திய 
உறுப்பெல்லாம்‌ அதுவுடையது போலவும்‌ உணர்வுடையது போல 
வும்‌ மறுமாற்றந்‌ தருவதுபோலவும்‌ தந்‌ நெஞ்சொடு புணர்த்துச்‌ 
சொல்லியும்‌; சொல்லா மரபினவற்றொடு தெழீஇச்‌ செய்யாமர 
பிற்‌ றொழிற்படுத்து அடக்கியும்‌ - வார்த்தை சொல்லா முறைமை 
யுடையனவாகிய புள்ளும்‌ மாவும்‌ 'முதலியவற்றோடே அவை 
வார்த்தை கூறுவனவாகப்‌ பொருந்தி அவை செய்த லாற்றாத 
முறைமையினையுடைய தொழிலினை அவற்றின்‌ மேலே ஏற்றியும்‌; 
உறுபிணி தமபோலச்‌ சேர்த்தியும்‌--௮ச்சொல்லா மரபினவை உற்ற 
பிணிகளைத்‌ தம்‌ பிணிக்கு வருந்தின பேலச்சரர்த்திக்கூறியும்‌; உவ 
மம்‌ ஒன்றிடத்து உவமவாயிற்படுத்தலும்‌ - அம்‌ மூவசைப்பொருளை 
உவமஞ்செய்தற்குப்‌ பொருந்துமிடத்து உவமத்தின்‌ வழியிலே சார்த்‌ 
-தக்கூறுதலும்‌; இருவர்க்கும்‌ உரிய பாற்ளெவி - அத்‌ தலைவர்க்குந்‌ 
தலைவியர்க்கு முரிய இலக்‌ கணத்திற்‌ பக்கச்‌ சொல்‌ (எ. று). 


தெரிய விளங்க உரியவாகப்‌ புணர்த்தும்‌ அடக்கியுஞ்‌ சேர்த்‌ 
தும்‌ அவற்றைப்‌ டத இவ்விருவர்க்குமுரிய பாற்கிளவியென 
முடிக்க, “அவரவ” ரென்கின்றார்‌, அகத்திணையியலுட்‌ பலராகக்‌ 
கூறிய தலைவரையுந்‌ தலைவியரையும்‌. “இருவ” ரென்றதும்‌ 
அவரென்னுஞ்‌ சுட்டு. நெஞ்சென்‌ னும்‌ அஃறிணை யொருமையைத்‌ 
தெரியவிளங்கத்‌ தலைவன்‌ கூறும்வழி உயர்திணையாண்பாலாகவுந்‌ 
தலைவி கூறும்வழி உயர்திணைப்பெண்பா லாகவும்‌. பன்மையாற்‌ 
கூறும்வழிப்‌ பன்மைப்பாலாகவுங்‌ கொள்க. என்றுஞ்சொல்லா 
மரபினவற்றையும்‌ உயர்திணைப்‌ பாலாக்கியும்‌ அவற்றைத்‌ தம 
போலச்‌ சேர்த்திக்‌ கூறுபடுத்து உயர்திணை முப்பாலாக்கியுங்‌. 
கூறுபவென வழுவமைத்தார்‌. இருவகை நிலைக்களத்து எட்டனை 
யுஞ்‌ சேர்க்கப்‌ பதினாறாம்‌; அவற்றை நெஞ்சொடு சேர்க்கப்‌ பலவா 
மென்றுணர்க. 3 


“உண்ணாமையில்‌ '' என்னும்‌ (123) அகப்பாட்டினுள்‌, 


1. - இருவகை நிலைக்களமாவன மோயும்‌ ' இன்பமும்‌. எட்டென்பக ௩கை 


முதவிய எண்வகை “மெய்ப்பாடுகள்‌, 


பொருளியல்‌ : நூறபா ௨ கடு 


“இறவொடு வந்து கோதையொடு பெயரும்‌ 
பெருங்கடல்‌ ஓதல்‌ போல 
ஒன்றிற்‌ கொள்ளாய்‌ சென்றுதரு பொருட்கே'” 


என்றவழி **அழிதக வுடைமதி வாழிய நெஞ்சே”” என்றதனான்‌ 
நி.லையின்றாகுதியென நெஞ்சினை உறுப்புடையது போலக்‌ கழறி 
தக்குரைத்தவாறும்‌ ஓதத்தையும்‌ நெஞ்சையும்‌ உயார்திணையாக்க 
உவமவாயிற்படுத்தவாறுங்‌ காண்க, 


*'கைகவியாச்‌ சென்று...நெஞ்சே.'”(அகம்‌.9) 
இஃது, உறுப்புடையதுபோல்‌ உவந்துரைத்தது. 


13 


*அன்றவ ணொழிந்தன்று மிலையே 


பாட்டினுள்‌, 


என்னும்‌(19) அகப்‌ 


““வருந்தினை வாழியென்‌ நெஞ்சே பருந்திருந்‌ 
துயாவிளி பயிற்றுமி யாவுயர்‌ தனந்தலை 
உருள்துடி மகுளியின்‌ பொருள்கெரிந்‌ இசைக்கும்‌ 
. கடுங்குரற்‌ குடினைய நெடும்பெருங்‌ குன்றம்‌ 
எம்மோ டிறத்தலும்‌ செல்லாய்‌ பின்னின்று 
ஒழியச்‌ சூழ்ந்தனை யாயின்‌ தவிராது 
செல்லினிச்‌ சிறக்கநின்‌ னுள்ளம்‌?” 


என அறிவுடையதுபோல்‌ அழுகைபற்றிக்‌ கூறிற்று. 

“பூவில்‌ வறுந்தலை போலப்‌ புல்லென்‌ 

றினைமதி வாழிய நெஞ்சே” (குறுந்‌.19 ) 
என்றது உணர்வுடையதுபோல்‌ வெகுளிபற்றிக்‌. கூறிற்று. 


உள்ளம்‌ பிணிக்கொண்டோள்வயி னெஞ்சஞ்‌ 
செல்லல்‌ தீர்கஞ்‌ செல்வா மென்னும்‌ 
செய்வினை முடியா தெவ்வஞ்‌ செய்தல்‌ 
எய்யா மையோ டிளிவுதலைத்‌ தருமென 
உறுதி தூக்கத்‌ தூங்கி அறிவே ப 
சிறிதுநனி விரையல்‌ என்னும்‌ ஆயிடை 
ஒளிறேந்து மருப்பிற்‌ களிறுமாறு பற்றிய 
தேய்புரிப்‌ பழங்கயிறு போல ப 


கக தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 
வீவது கொல்லென்‌ வருந்திய உடம்பே.” (நற்றிணை 284) 
இஃது, உணர்வுடையதுபோல இளிவரல்‌ பற்றிக்‌ கூறியது. 
ஈதலுந்‌ துய்த்தலும்‌ இல்லோர்க்கு இல்லெனச்‌ 
செய்வினை கைம்மிக எண்ணுதி யவ்‌ வினைக்கு 
அம்மா அரிவையும்‌ வருமோ . 
எம்மை யுய்த்தியோ வுரைத்திசி னெஞ்சே.'' (குறுந்‌. 63) 
இது, மறுத்துரைப்பதுபோல நெஞ்சினை இளிவரல்பற்றிக்‌ 
கூறியது. 
“பின்னின்று துரக்கும்‌ நெஞ்சம்‌ நின்வாய்‌ 
வாய்போற்‌ பொய்ம்மொழி எவ்வமென்‌ களைமா'' (அசம்‌.3) 
என்பதும்‌ அத. | | 
**விசும்புற நிவந்த'' (அகம்‌. 131) என்பதனுள்‌, 


“வரூகவென்னுதி யா யின்‌ 
வாரேன்‌ நெஞ்சம்‌ வாய்க்கநின்‌ வினையே” 


2 


என்பது, மறுத்துரைப்பதுபோற்‌ றறுகண்மைபற்றிய பெருமிதங்‌ 
கூறிற்று. ஏனை அச்சமும்‌ மருட்கையும்‌ பற்றியன தலைவன்‌ 
கூற்று வந்துமிக்‌ காண்க. இவை நெஞ்சை ஆண்பாலாகக்‌ 
கூறியன. | 

₹*மன்றுபா டவிந்து”” (அகம்‌. 128) என்பதனுள்‌ 
££நெஞ்சம்‌...தளரடி தாங்கிய சென்ற இன்றே?* என்பது உறுப்‌ 
புடையதுபோல்‌ அழுகைபற்றிக்‌ கூறியது. ப 

**குறுநிலைக்‌ குரவின்‌”? (நற்றிணை 56) என்பத உறுப்பும்‌ 
உணர்வுமுடையதுபோல இளிவரல்பற்றிக்‌ கூறியது. 


“அறியவும்‌ பெற்றாயோ வறியாயோ மடநெஞ்சே.” 
ப ப (கலி. 123) 


இஃது, உணர்வுடையதுபோல்‌ நகைபற்றிக்‌ கூறியது, 

*-கோடெழி லகலல்குற்‌ கொடியன்னார்‌ முலைமுழ்கிப்‌ 
பாடழி சாந்தனன்‌ பண்பின்றி: வரினெல்லா 
ஊடுவேன்‌ என்பேன்மன்‌ அந்நிலையே அவற்காணிற்‌ 
கூடுவேன்‌ என்னுமிக்‌ கொள்கையில்‌ நெஞ்சே.” (கலி- 67) 


பொருளியல்‌- நூற்பா ௨ ௧௪ 


இது மறுத்துரைப்பதுபோல்‌ உவகைபற்றிக்‌ கூறியது. 
“₹“அவர்நெஞ்‌ சவர்க்காதல்‌ கண்டு மெவனெஞ்சே 
நீயெமக்‌ காகா தது.” (குறள்‌, 1291) 
இஃது, இளிவரல்‌ பற்றி மறுத்துக்‌ கூறியது. ஏனைய வத்துழிக்‌ 
காண்க. இவை நெஞ்சினைத்‌ தலைவி பெண்பாலாகக்‌ கூறியன. 
இவை துன்பமும்‌ இன்பமும்‌ நிலைக்களமாகக்‌ காமங்‌ கண்ணிய 
மரபிடை தெரிய வந்தன. ப 


“₹“காரனலுங்‌ கழறாது...அலவ.”” . (அகம்‌ 170) 

இது சொல்லா மரபின சொல்லுவனவாக அழுகைபற்றிக்‌ 
கூறியது. இவை உயர்திணையுமாயிற்று. 

கொங்குதேர்‌ வாழ்க்கை........... (குறுந்‌ 2) 


என்பது உவகைபற்றிக்‌ கூறியது. 
போர்தொலைந்‌ திருந்தாரைப்‌ பாடெள்ளி நகுவார்போல்‌ 
ஆரஞ ருற்றாரை யணங்கிய வந்தாயோ.” (கலி. 120) 


இது, ' செய்கையில்லாத மாலைப்பொழுதினைச்‌ செய்யா 
மரபில்‌ தொழிற்படுத்தடக்கி உவமவாயிற்படுத்தது. 


“*தொல்லூழி தடுமாறி” (கலி, 129) என்பதனுள்‌, 
பாய்திரை பாடோவாப்‌ பரப்புநீர்ப்‌, ர்‌ ப 
இனியசெய்‌ தகன்றாரை யுடையையோ நீ; 3? (கலி. 129) 


எனக்‌ கடலும்‌ அன்றிலுங்‌ குழலும்‌ உற்ற பிணியைத்‌ தம்‌ பிணிக்கு 
வருந்தினவாகச்‌ சேர்த்தி உயர்திணையாக்கி - உவமவாயிற்படுத்த 
வாறு காண்க. ப 


ஒன்‌ நிடத்‌' தென்றார்‌; வேண்டியவாறு உவமங்கோட லாகா 
தென்றற்கு. பகுதியைப்‌ “பால்கெழு கிளவி” (தொல்‌. பொ. 5) என 
மேலும்‌ ஆளுப. *காமங்கண்ணிய' என்றதனாற்‌ சைக்கிளையும்‌ 
பெருந்திணையுமாகிய காமத்திற்கு வருவனவுங்‌ : கொள்க. 


*“சென்றதுகொல்‌. போந்ததுகொல்‌'” (முத்தொள்‌.) 


இது  க்க்னத்கன்‌ உறுப்புடையதுபோல்‌. அவலம்பற்றி 
நெஞ்சினைக்‌ கூறியக 


ச! தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


“ஒங்செழிற்‌ கொம்பர்‌ நடுவி தெனப்புல்லும்‌” 
என்றாற்போல உயர்‌திணையாக உவமவாயிற்படுத்த பெருந்‌ 
இணையாய்‌ வருவனவுங்‌ காண்க, இஃது அவலம்‌, 


ஆய்வுரை : இஃது அகப்பொருளொழுகலாற்றில்‌ ஒழுகுவோர்‌ 
பால்‌ இடம்பெறும்‌ ஒருசார்‌ பொருள்வகைபறறிய கிளவிகளை 
வகுத்துக்‌ கூறுகின்றது. 


(இ-ள்‌) துன்பமும்‌ இன்பமுமாகிய இருவகைநிலையினை 
யும்‌ உடைய சகாமத்தைக்‌ கருதிய இயல்பு புலனாக எண்வகை 
மெய்ப்பாடுகளும்‌ விளங்கப்‌ பொருந்திய உறுப்புடையது போல 
வம்‌ உணர்வுடையதுபோலவும்‌ தனது கூற்றினை மறுத்துரைப்பது 
போலவும தமது நெஞ்சொடு சோததுக்கூறியும்‌, பேசும்‌ ஆற்ற 
லில்லாத பறவை விலங்கு மூதவியவற்றொடு பொருந்தி அவை 
செய்யாதன வற்றைச்‌ செயவனவாகத்‌ தொழிற்படுததிக்‌ கூறியும்‌ 
பிறருற்ற பிணியைத்‌ தமபொருட்டு .நேர்ந்ததாகத்‌ தம்மொடு 
சேர்த்தும்‌, அறிவையும்‌ அறிதற்கு வாயிலாகிய பொறிபுலன்களை 
யும்‌ தமக்கு வேறுபடநிறுத்தி அஃறிணை இருபாற்பொருள்களும்‌ 
உயர்திணைமுப்பாற்‌ பொருள்களின்‌ பண்புக்குந்தொழிலுக்கும்‌ 
உரியனவாக உவமம்‌ பொருந்துமிடத்து உவமங்‌ கூறுதலும்‌ தலை 
வன்‌ தலைவியென்னும்‌ காதலரிருவர்க்கும்‌ : உரிய ஒருகூற்றுச்‌ 
- சொல்லாம்‌, எ-று 


நோய்‌--துன்பம்‌. சாமம்‌ கண்ணிய-காமவுணர்வினைக்‌ 
குறித்த, இடை தெரிதல்‌--இடையீடுபடுதல்‌, எட்டன்பகுதி-நை 
முதலிய எண்வகைமெய்ப்பாடுகள்‌.  ஒட்டி௰வுறுப்பு என்றது, 
முதலுஞசினையுமாகப்‌ பிரிவின்றிப்‌ பொருந்திய வுறுப்புக்களை. 
நெஞுசுமாகிய அகக்கருவிக்கு வினைமுதலாந்‌ தன்மையும்‌ கைகால 
முதலியவுறப்புக்களும்‌, உயிரின தூண்டுதலின்றித்‌ தானேயுணரும 
உணர்வும, தன்னைக கருவியாகச்‌ செயற்படுததுவோர்‌ கூறிய 
வற்றை மறுத்துரைக்குந்திறனும்‌ இல்லையானாலும்‌, காமததின்‌ 
வயப்பட்டகாதலர்கள்‌ தம்முடைய நெஞசசதிற்குக்‌ கைகால்‌ முதலிய 
உறுப்புககளும்தானேயுணரும்‌ உணர்வும பிறர்கூற்றுக்களை மறுத்‌ 
துரைக்கும்‌ உரைத்திறமும்‌. உள்ளனபோலத தமக்குள்‌ கூறிக்‌ 
கொள்ளுதல்‌ உலகியலில வழங்கும்‌ சொற்பொருள்‌ மரபாகும்‌ 
என்பதனைப்‌ புலப்படுததும்‌ நிலையில்‌ அமைந்தது, ஒட்டிய வுறுப்‌ 
புடையதுபோல உணர்வு _யதுபோல்‌ மறுத்துரைப்பதுபோல்‌ 
நெஞசொடுபுணர்த்தும்‌? எனவரும்‌. தொடராகும்‌. 


சிபாருளியல-- நூற்பா ௨ ௧௯ 


மக்கள்‌ தம்முள்‌ உரையாடுதற்குரிய மொழியிலே வார்த்தை 
சொல்லாமரபினவாகிய பறவை விலங்கு முதலிய அஃறிணைப்‌ 
பொருள்களை நோக்கி, அவை தமமைப்போன்று ஒருவர்பாற்‌ 
சென்று உரையாடுிந்‌ திறமுடையனவாகக்‌ கொண்டு. தூதாக 
விடுதலும்‌, தாம்‌ ஏவியபணிகளைச்‌ செய்யும்‌ செயற்றிறமுடையன 
வாகக்‌ கொண்டு அவற்றைத்‌ தாம விரும்பிய பணிகளில்‌ ஏவித்‌ 
கொழிற்படுத்துதலும்‌ ஆகிய இவை, பகுததுணர்வுடையார்பால 
இடம்பெறுதலவ்‌ பொருந்தாவாயினும்‌, காமத்திணையிலொமுகும்‌ 
காதலர்‌ கூற்றுக்களில இவை இடம்‌ பெறுதல்‌ இயலபு என்பது 
புலப்பட .“சொலலாமரபினவற்றொடு கெழிஇச்‌ செய்யாமரபிற்‌ 
றொழிற்படுத்தடக்கியும்‌' என்றார்‌ ஆசிரியர்‌, கெழுவுதல்‌-அன்பு 
கூர்ந்துநண்பாய்ப பொருந்திப்பழகுதல்‌. தொழிற்படுதது அடககு 
தலாவது தாம்‌ ஏவிய பணிகளை அவை செய்வனவாகத்‌ தம்‌ 
முள்ளத்து உறுதியாகக்‌ கொள்ளுதல்‌. 


தம்மாற்‌ காணப்பட்ட உயிர்ப்பொருள்‌ உயிரல்பொருள்‌ 
களின்‌ இயல்பினைக்‌ குறித்துக்‌ காதலராய தமது துன்பங்கண்டு 
அவைதுயரமுற்றன யாக எண்ணி வருந்துதலுங்‌ காமமுற்றார்‌ 
இயலபு என்பது புலப்படுத்துவார்‌, 'அவரவருறுபிணிதமபோற்‌ 
சேர்த்தியும்‌' என்றார்‌. அறிவு என்றது, உயிரினது மன அறிவினை. 
புலன்‌ என்றது அவ்வறிவினால்‌ ஐம்பொறிவாயிலாக அறியப்படும்‌ 
பொருள்களை. வேறுபட நிறுத்தல்‌ என்றது, உவமையும்‌ உவமிக்‌ 
கப்படும்‌ பொருளும்‌ தம்முள்‌ மாறித்‌ கோன்றுமாறு அமைக்கல்‌. 
்‌“இருபெயர்‌”£'என்றது ஒன்றன்பால்‌ பலவின்பால்‌ எனப்பகுத்துரைக்‌ 
கப்படும அஃறிணைப்பொருள்களை. 'மூன்று' என்றது ஆண்பால்‌ 
பெண்பால்‌ பலர்பால்‌ எனப்பகுத்துரைக்கப்படும்‌ உயர்திணைப்‌ 
பொருள்களை. பெயர்‌ பொருள்‌. இருபெயாமூன்றும்‌ உரியவாத 
லாவது, அஃறிணையிருபாற்பொருள்களும்‌ உயர்திணை முப்பாற்‌ 
பொருள்களின்‌ தன்மைக்கும்‌ தொழிற்கும்‌ உரியவாதல்‌, இருபெயர்‌ 
மூன்றுக்கும்‌ உரியவாக எனக்‌ குவ்வுருபு விரித்துப்பொருள்கொள க, 


“இருவர்‌” என்றது, காமுற்றார்‌ இருவரை... பாற்கிளவி 
என்றது, உலகியலில்‌ உணர்வுடையார்‌ எலலார்க்கும்‌ உரியகூற்றா 
காது காமமிக்க ஒருவன்‌ ஒருததியாகிய காதலர்‌ இருவர்பால்‌ 
மட்டுமே நிகழ்தற்குரிய கூற்றுவகையினை . 


பா ல்‌ பக்சும்‌ 
கிளவி கூற்று. 


உயி கொலகாப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 
௩ கனவும்‌ உரித்தால்‌ அவ்விடத்தான..! 
இளம்‌ பூரணம்‌ ; 


என்‌--எனின்‌. இதுவுங்‌ காமம்‌ இடையீடுபட்டுமி. வருவ 
தோர்‌ பொருள்‌ வேறுபாடு உணர்த்திற்று. 


(இ-ள்‌. J மேற்கூறியவாற்றால்‌ காமம்‌ இடையீடுபட்டுழிக்‌ 
கனாக்‌ காண்டலும்‌ உரித்தென்றவரறு: 


இது தலைமகற்குத்‌ தலைமசட்கும்‌ உரித்து. 
“இன்னகை இனைய மாகவும்‌ எம்வயின்‌ 


ஊடல்‌ யாங்குவந்‌ தன்றென யாழின்‌ 

-கோடேத்து புருவமொடு குவவு நுதல்‌ நீவி 

தறுங்கதப்‌ புளரிய நன்ன ரமையத்து 

வறுங்கை காட்டிய வாயல்‌ கனவின்‌ : 

ஏற்றேக்‌ கற்ற வலமரல்‌ ..... 

ட்டது வ்‌ புலத்தியால்‌ எம்மே” (அகம்‌ ௩௧) 


என்றது தலைவன்‌ கனாக்‌ கண்டு கூறியது. 


“*கேட்டிசின்‌ வரி தி அல்லற்‌ 
பொய்வ லாளன்‌ மெய்யுறல்‌. மரீஇ 
-வாய்த்தரு பொய்க்கனா மீருட்ட ஏற்றெழுந்து 
அமளி தைவந்‌ தனனே: குவளை 
வண்டுபடு மலரிற்‌ சாஅய்த்‌ 

தமியேன்‌ மன்ற அளியன்‌ யானே 


ச்சீ: 


ப (குறுந்‌, ௩07 
இது, தலைவி கனாக்‌ கண்டு கூறியது. த (௩) 


நச்சினார்க்கனி௰ம்‌ : 


இது, மேற்கூறிய நிலைமைரள்‌ கனவின்சண்ணும்‌ திகழு. 
மெனப்‌ . பகுதிக்கிளவி கூற கில்‌ றது. 


இ-ள்‌.) அவ்விடத்தான - முன்னர்‌. வழுவமைத்த நிலைமை 
கின்‌ கண்ணே வந்தன ; கனவும்‌ உரித்தால்‌ : கனவும்‌ உரித்தா 


1, அவ்விடததான கனவும்‌ உரித்து என இணையும்‌. அவ்விடத்தான-- 
அல்பிடத்தின்கண்‌. ்‌ ஆனுருபு ஏழாம்‌ வேற்றுமைப்பொருளில்‌. வந்தது. அவ்விடம்‌ 
என்றது: மேலைச்‌ சூத்திரத்துட்‌ கூறியவாறு காதலர்‌ இருவரும்‌ தம்முட்‌ கூடம்‌ 
பெறாது இடையீடு பட்ட நிலைமையினை. ஆல்‌. -அை ௪, 


பொருளியல்‌ - நூற்பா ௪ ௨௧ 


யிருந்தது மூந்துநூற்கண்‌ (௪ - று.) 
எனவே, யானும்‌ கூறுவலென்றார்‌.! 
“கலந்தாங்‌ கமையலேன்‌ என்றானைப்‌ பற்றியென்‌ 
நலந்தாரா யேோவெனத்‌ தொடுப்பேன்‌ போலவும்‌ 
கலந்தாங்‌ கேயென்‌' கவின்பெற முயங்கிப்‌ 
புலம்பல்‌ ஒம்பென அளிப்பான்‌ போலவும்‌ ; 
முலையிடைத்‌ துயிலும்‌ மறந்தத்‌ தோயென 
நிலையழி நெஞ்சத்தேன்‌ அழுவேன்‌ போலவும்‌ 
வலையுறு மயிலின்‌ வருந்தினை பெரிதெனத்‌ 
தலையுற முன்னடிப்‌ பணிவான்‌ போலவும்‌.” (சலி. 128) 


இவற்றுள்‌, தன்னெஞ்சினை உறுப்பும்‌ உணர்வும்‌ மறுத்‌ 
துரைத்தலு முடையதாகக்‌ கூறியவாறும்‌, ஆங்கு எதிர்பெய்து 
கொண்ட தலைவன்‌ உருவும்‌ உறுப்பும்‌ உணர்வும்‌ மறுத்தரைத்தலு 
முடையதாகச்‌ செய்யாமரபின செய்ததாகக்‌ கூறியவாறும்‌, அவை 
உயர்‌திணையாகக்‌ கூறியவாறும்‌,  பிறவுமுணர்க, ப 


£“இன்னகை யினைய மாசவு ... கனவின்‌”? (அகம்‌39.) 
என வருவனவுங்‌ கொள்க (வூ. 
ஆய்வுரை : 


இது காமம்‌ இடையீடுபட்ட நிலையிற்‌ காதலர்‌ கனாக்‌ 
காண்டலும்‌ உண்டென்கிறது(இஃள்‌). காமங்கண்ணிய அந்நிலை 
மைக்கண்‌ கனாக்காண்டலும்‌ காதலர்‌ இருவர்க்கும்‌ உரியதா 
கும்‌. 6752. ப 

உரித்தால்‌ என்புழி ஆல்‌.௮அசை, அவ்விடத்தான்‌ கனவும்‌ 
உரித்து என இயையும்‌, அவ்விடத்தான்‌--காதலர்‌ இருவரும்‌ தம்‌ 
முட்‌ கூடப்பெறாது கலக்க முற்ற அந்நிலைமைக்கண்‌ ஆனுருபு இடப்‌ 
பொருளில்‌ மயங்கினது உருபுமயக்கம்‌. ஆன என்புழி அ-சாமியை. 
௪. தாய்க்கும்‌ உரித்தாற்‌ போக்குடன்‌ . கிளரீபின்‌. 

1. அவ்விடம்‌ என்றது, மேலைச்‌ சூத்திரத்திற்குறிக்கப்பட்ட நோயும்‌ இன்ப 
மும்‌ ஆகிய நிலைமையினை. *அவ்விடத்தான? என்பதனொடு “முந்து நூற்கண்‌? 
என்பதனையும்‌ கூட்டி உரை வரைந்தமையால்‌ 

“எனவே, யானுங்கூறுவல்‌, என்றார்‌!” என. எச்சமாகக்‌ கொண்டுரைத்தா! 
கச்சினார்க்கினியர்‌. I 

உ.டன்போக்குக்‌ கிளப்பின்‌ தாய்க்கும்‌ (கனவு) உரித்து என மொழி 
மாற்றிப்‌ பொருள்‌ வரையப்பட்டது. உரித்து” என்னும்‌ பயனிலைக்கு எழுவாயாக 


மேலைச்‌ சூத்திரத்திலுள்ள “கனவு? என்பது 'அதிகாரத்தான்‌ வந்தியைந்தது. 


௨௨ தொல்காப்பியம்‌ பொருளதிகாரம்‌ 


இனம்‌ பூரணம்‌ : 

என்‌--ஏனின்‌. நற்றாய்க்‌ குரியநறோர்‌ மரபு உணர்த்திற்று. 

(இஃள்‌.) மேற்சொல்லப்பட்ட கனவு தாய்க்கும்‌ உரித்து, 
உடல் போக்குக்‌ கிளக்கப்பட்டுழி என்றவாறு. 

உ-ம்‌ ; “கண்படை பெறேஸ்‌ கனவ” ... (அகம்‌, ௫௫) 
என வரும்‌. வேறும்‌ வந்தவழிக்‌ காண்க, (௪3 


நச்சினார்க்கினியம்‌ : 


இது முற்கூறிய ௧ வு களவின்கட்‌ ர கிக்க முரித்தென 
வழுவமைக்கின் றது. 


(இ-ள்‌. உடன்போக்ருக்‌ இளப்பின்‌--உடன்போக்கின்‌ கட்‌ 
கூறின்‌; தாய்க்கும்‌ உரித்தால்‌-அக்கனவு செவிலிச்கும்‌ உரித்‌ 
தாயிருந்தது. முந்து நூற்கண்‌ (எ-று) 


தோழி உடன்பட்டும்‌ போக்குதலானும்‌ நற்றாய்‌ **நற்பாற்‌ 
பட்டனள்‌'' என்று வருதலானுந்‌” £*தாயெனப்படுவோள்‌ செவிலியா 
கும்‌.(124)” என்பதனானுஞ்‌ செவிலியைத்‌ தாயென்றார்‌. தலைவி 
போகாமற்‌ காத்தற்குரியளாதலானும்‌ அவளை என்றும்‌ பிரியாத 
பயிற்சியானுஞ்‌' 'செெவிலிக்குக்‌ எல்‌ - உரித்தாயிற்று. 


'“காய்த்துசெலற்‌, கனலி" (அகம்‌, 55) என்பதனுட்‌ “கண்‌ 
படை பெறேன்‌ கனவ” * என்றவாறு காண்க. 


ஆய்வுறை: இது தாய்க்குரியதோர்‌ இயலப கூறுகின்றது, 


{இடள்‌) தன்மகள்‌ காதலனுடன்‌ சென்றாள்‌ என உடன்‌ 
போக்குப்‌ பேசப்பட்ட நிலையில்‌ நற்றாய்க்கும்‌ கனாக்காண்டல 
உரித்து. எ-று. 


உடன்போக்குக்‌ கிளப்பின்‌ தாய்க்கும்‌ கனவு உரித்து என்க. 
உரித்து என்னும்‌ பயனிலைக்கு எழுவாயாக மேலைச்‌ சூத்திரத்‌ 
திலுள்ள கனவு என்பது. அதிகாரத்தான்‌. வந்தியைந்தது. 


2 'உட்ன்போக்குக்‌ கிளப்பின்‌. கனவு தாய்க்கும்‌ உரித்து, என மேலைச்‌ 


சூத்திரத்திலுள்ள *கனவு” என்பதனை எழுவாயாக வருவித்துரைக்க. 


ன்‌. பத்தாம்‌, ற்பாதிட்டனன்‌! என்று வருதலானும்‌?* என்ற தொடரின்‌ 


பொருளியல்‌ - நூற்பா ட ழ்‌ 


௫. பால்கெழு கிளவி நால்வர்க்கும்‌ உரித்தே 
நட்பின்‌ நடக்கை யாங்கலங்‌ கடையே. 


திளம்பூரணம்‌ ; 


என்‌--எனின்‌. எய்தியதன்மேற்‌ சிறப்புவிதி கூறுதனுதலிற்று. 

இ-ள்‌.) பால்கெழு கிளவி நால்வர்க்கும்‌ உரித்து என்பது 
பான்மை கெழுமப்பட்‌_ட கிளவி பெண்பாலா ராகிய நால்வர்க்‌ 
கும்‌ உரிந்தென்றவாறு. 


நால்வராவார்‌- தலைவி, கோழி, நற்றாய்‌, செவிலி. அல்‌ 
தேல்‌ தலைமகளை யொழிய மூவர்‌ என்று அமையாதோ எனின்‌ 
மேல்‌ தலைமகட்கும்‌ உரித்தென்றார்‌ அவரொடு கூட நால்வர்‌ 
என வகையறுத்தல்‌ என்பது. 


நட்பி னடக்கை யாநிகலங்‌ கடையே என்பது--நட்பின்‌ 
வழங்கும்‌ வழக்கல்லாதவிடத்து என்றவாறு ப 


அஃதாவது, தலைவியொடு தோழி யொழுகும்‌ ஒழுக்கம்‌ 
அவ்வழியல்லாத விடத்தென்றவாறு. அவண்மாட்டு நிகழ்வது தலை 
வன்தோழிக்‌ குணர்த்தாது பிரிந்தவழி என்று கொள்ளப்படும்‌. பாற்‌ 
கிளவி என்பது பயிலாது வரும்‌ ஒரு கூற்றுச்சொல்‌ எனப்பட்டது. 
அதனைக்‌ கெழுமிய சொல்‌ பால்கெழு இளவியாயிற்று. ஆண்டு 
நற்றாய்‌ கூறியதற்குச்‌ செய்யுள்‌: 

£*கருமணற்‌ கிடந்த பாவைஎன்‌ 

மருமகளேயென முயங்கனன்‌ அழுமே.,,  (அகம்‌.௪௬ட௫) 


செவிலி கூறியதற்குச்‌ செய்யுள்‌: 


1. இந்நூற்பாவில்‌ வரும்‌ நால்வர்‌ என்னுக்தொகைச்சொல்‌, அடுத்து வரும்‌ 
நூற்பாவில்‌ உயிரும்‌ நாணும்‌ மடனும்‌ என்னும்பெண்மைப்‌ - பண்பிற்குரியராகக்‌ 
கூறப்படும்‌ செயிர்தீர்‌ சிறப்பின்‌ நால்வராகிய பெண்பாலாரையே குறிக்கும்‌ என்பார்‌, 
“நகால்வராவார்‌ தலைவிதோழி௩ற்றாய்‌ செவிலி? என விளக்கம்‌, தந்தார்‌ இளம்பூரணர்‌, 


2. “நட்பின்‌ ௩டக்கை” என்றது தலைவியொடு தோழியொழுகும்‌ ஒழுக்கம்‌ 
எனவும்‌, “ஆங்கலங்கடை? என்பது * அவ்வழியல்லாதவிடத்து? எனவும்‌, என்றது, 
“தலைவன்‌ தோழிக்கு உணர்த்தாது பிரிந்தவழி? எனவும்‌ விளக்கந்தருவர்‌ இளம்‌ 
பூரணர்‌. எனவே தலைமகன்‌ தோழிக்குத்‌ தன்‌ பிரிவினையுணர்த்தாது பிரிந்த துன்பக்‌ 
காலத்து அவர்பாற்‌ பால்கெழுகிளவி நிகழும்‌ என்பது இளம்பூரணர்‌ . கருத்தேனக்‌ 
கொள்ளவேண்டியுள து. இச்‌ சூத்திரத்தின்‌ இரண்டடிகளையும்‌ ': இருவேறு ' சூத்திர 


மாகக்‌ கொள்வர்‌ ஈச்கினார்க்கினியர்‌. 


தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


** தான்தாயாகி கோங்கம்‌ தளரா முலைகொடுப்ப 
ஈன்றாய்நீ பாவை இருங்குரவே--ஈன்றாள்‌ 
மொழிகாட்டா யாயினும்‌ முள்ளெயிற்றாள்‌ சென்ற 
வழிகாட்டாய்‌ ஈதென்று வந்து.,,(திணைமாலைநூற்‌ ௬௫) 
ரி கூறியதற்குச்‌ செய்யுள்‌ வந்தவழிக்‌ காண்க, (6) 


ப ச்சினா ர்க்கீனியம்‌ ட 
பால்கெழுகிளவி நால்வர்க்கு முரித்தே. 


இஃது, எய்தாத தெய்துவித்து வழுவமைக்கின்றது. 


மேல்‌ *இருவர்க்கு முரிய பாற்ளெவி' (196)என்றலின்‌ 
தலைவனையுந்‌ தலைவியையும்‌ ஆண்டே கூறலின்‌ ஈண்டு இந்‌ 
நால்வருமென்றே கொள்க., 


“தருமணற்‌ கடந்த பாவையென்‌ 

மருமக ளேயென முயங்கினள்‌ அழுமே.”” [அகம்‌. 165) 
இது* நற்றாய்‌ மணற்பாவையைப்‌ பெண்பாலாகக்கூறித்‌ 
தழீஇக்கொண்டமுதலிற்‌ பால்கெழு சளெவியாயிற்று 


1. “பால்கெழுகிளவி? என்பதற்கு! இலக்கணத்திற்பக்கச்சொல்‌? எனப்பொருள்‌ 
கொள்வர்‌ ஈச்சினார்க்கினியர்‌. இலக்கணத்திற்‌ பக்கச்சொல்லாவது, நற்றாய்‌ செவிலி 
தாழி. மூதலியோர்‌ தம்மொடு அணுகிய குரவு கோங்கு முதலிய தாவரங்களையும்‌ 
பிறவற்றையும்‌ தம்மோடொத்த பெண்பால்களாகக்‌ கொண்டு கூறும்‌ சொல்வழக்‌ 
கினை. இவ்வாறு கூறுதல்‌ சொல்லிலக்கண த்திற்கு ஒத்ததன்றாயினும்‌ பொருள்‌ 
மரபின்‌ இலக்கணப்‌ பக்கத்தில்‌ வைத்துப்‌ பேசப்படுதலின்‌ இலக்கணத்திற்‌ பக்கச்‌ 
சொல்லாயிற்று. என உய்த்துணர வேண்டியுளது.. I 

2. இங்கு நால்வர்‌ என்றது, தோழி, செவிலி, ௩ஈற்றாய்‌, தலைவி என்னும்‌ பெண்‌ 
பாலார்‌ நால்வரையும்‌ எனக்‌ கொள்ளுதலே ஏற்புடையதாகும்‌; இங்குச்‌ சொல்லப்‌ 
பட்ட செயிர்தீர்சிறப்பின்‌ நால்வர்க்கும்‌ நாணும்‌ மடனும்‌, உரிய, என அடுத்து வரும்‌ 
நூற்பாவில்‌ ஆசிரியர்‌ கூறுதலால்‌ இங்கு நால்வர்‌, என்றது பெண்பாலார்‌ நால்வரை 
யூமே குறித்ததாதல்‌, ஈன்குதுணியப்படுமென்‌ ௧. 

9. *நால்வர்‌” எனச்‌ சொல்லப்பட்டவருள்‌ தோழி, பாங்கன்‌ என்னும்‌ 
இருவரையும்‌ *கட்பின டக்கையாங்கலங்கடையே? என அடுத்த சூத்திரத்தில்‌ 
விலக்குதல்‌ ஆசிரியர்‌ கருத்தாயின்‌ அவ்விருவரையும்‌ சேர்த்து *கால்வர்‌? என இங்குத்‌ 
தொகுத்துக்‌ கூறியதனாற்‌ பயனின்றாம்‌ என்க... 


பொருளியல்‌ - நரற்பா டு உடு 


* தான்றாயாக்‌... வந்து”? (திணை, நூற்‌.65.) 
என்பது செவிலி குரவை வழிகாட்டென்றலிற்‌ பால்கெழு கிளவி 
யாயிற்று. ஏனையிரண்டும்‌ மேல்‌ விலக்குப்‌. (9) 


நட்பின்‌ நடக்கை ஆங்கலங்‌ கடையே.” 


இஃது, இறந்தது காத்தது. 

(இ.ள்‌.) ஆங்கு - அந்நால்வரிடத்து; நட்பின்‌ நடக்ஜை 
அலங்கடை- நட்பின்‌ கண்ணே ஒழுகுதலல்லாத *அவ்வீரிடத்தும்‌ 
பால்கெழு கிளவி உரித்து (எ-று), 


எனவே, நட்புச்செய்‌ தொழுகுந்‌ தோழிக்கும்‌ பாங்கனுக்கும்‌* 
“பால்கெழு கிளவி' இன்றென்றார்‌, எனக்கொள்க. (௬) 


ஆய்வுரை : இஃது எய்தியதன்மேற்‌ சிறப்புவிதி கூறுகின்றது. 
முன்‌ காதலரிருவர்க்‌ குரித்தாகக்‌ கூறப்பட்ட பாற்கிளவி அவரல்‌ 
லாத தோழி மூதவியோரக்கும்‌ உரியவென விதித்தவின்‌. 


(இ-ள்‌) அன்பின்‌ பான்மை பொருந்திய கெழுதகைமைக்‌ 
கூற்று தலைவி தோழி செவிலி நற்றாய்‌ ஆகிய பெண்பாலார்‌ 
தாலவர்க்கும ஓப்பவுரியதாகும்‌; நட்புக்‌ கொண்டு பழகும்‌ உணர்வு 
டைய உயர்திணை மக்களலலாத அஃறிணைப்பொருள்களிடத்து. 
எ-று, 


நட்பின்‌ நடக்கை ஆங்கு அல்கடை பால்கெழுகிளவி நால்‌ 
வர்க்கும்‌ உரித்து என இயையும்‌, அல்கடையெனற்பாலது 

1. இதனைத்‌ தனிச்‌ சூத்திரமாகக்கொள்ளாது மேலைச்‌ சூத்திரத்தோடு 
இயைத்து, பால்கெழுகிளவி நால்வர்க்குமுரித்தே ௩ட்பினடக்கை யாங்கலங்கடையே 
என ஒரு சூத்திரமாகக்‌ கொண்டு, 

**தம்முள்‌ அன்‌ புரிமையுடையராய்ப்பழகும்‌ துன்பக்காலத்து மேற்கூறியவாறு” 
அறிவும்‌ புலனும்‌ வேறுபடக்கூறும்‌ ஒருகூற்றுச்‌ சொல்‌ தலைவி, தோழி, செவிலி, 
கற்றாய்‌ ஆகிய பெண்பாலார்‌ நால்வர்க்கும்‌ உரியதாகும்‌?” எனப்பொருள்‌ உரைத்தலே 
சூத்திரத்‌ தொடரமைப்புக்கு ஏற்புடையதாகும்‌. 

9, “ட்பினடக்கை? என்பதற்கு **௩ட்புச்‌ செய்தொழுகும்‌ தோழிக்கும்‌ 
பாங்கனுக்கும்‌?” என நச்சினார்க்கினியர்‌ கூறும்‌ கூற்று முறையே தலைவியோடும்‌ 
தலைவனோடும்‌ நட்புச்‌ செய்தொழுகுவோராய தோழியும்‌ பாங்கனும்‌ என்ற 
குறிப்பினதாதல்‌ வேண்டும்‌. “அவ்விருவரும்‌ தம்முள்‌ ௩ட்புச்‌ செய்தொழுகினார்‌ 
என்னுந்‌ தவறான கருத்துக்குப்‌ பண்டைத்‌ தமிழிலக்கியங்களில்‌ ஒரு சிறிதும்‌ இட 


மில்லாமையும்‌ உணர்க. 


௨௬ தொல்காப்பியம்‌ பொருளதிகாரம்‌ 
“அலங்கடை” என அம்சாரியை பெற்றது. அல்கடை-—அலலாஃ 
விடத்து, குராமுதலிய ௮..நிணைப்பொருள்களைத்‌ தம்‌ அன்புக்‌ 
குரிய உறவுமுறையடையனவாகக்கொண்டு தம்‌ துன்பத்தை 
அவ்வஃறிணைப்பொளுக்கு எடுத்துக்கூறிச்‌ செவிலி முதலியோர்‌ 
கூறுங்கூற்றினைப்‌ “பால்கெழுகிள விக்கு” எடுத்துக்காட்டாக 
இளம்பூரணர்‌ காட்டியுள்ளமை இச்சூத்திரப்பொருளைத்‌ தெளிவு 
படுத்துவதாகும்‌, 


இனி, 'நட்பினடக்கயாங்கைலங்கடையே” என்பதற்கு 
தம்முள்‌ அன்புடையராய்ப்பழகும்‌ மகிழ்ச்‌ சிறிலையல்லாதக துன்பக்‌ 
காலத்து,” எனககொண்டு “மேற்கூறியவாறு அறிவும்‌ புலனும்‌ 
வேறுபட நிறீழிக்கூறும்‌ பாற்கிளவிமெனப்படும்‌ ஒருகூற்றுச்‌ சொல்‌ 
தலைவி, தோழி, செவிலி, நற்றாய்‌ ஆகிய பெண்பாலார்‌ நாவ்வர்க்‌ 
கும்‌உரியதாகும்‌'' என இச்சுத்திரத்திற்குப்‌ பொருள்‌ கூறுதற்கும்‌ 
இடமுண்டு. 


'நட்பினடக்கையாங்கலஙகடையே” எனவரும்‌ இச்சூத்திரத்‌ 
தின்‌ இரண்டாமடியினைக்‌ கிச்‌ சூததிரமாகப்‌ பிரித்து நச்சினார்க 
அிணியர்‌ வரைந்துள்ள உரைப்பகுதிகள்‌ முன்னொடுபின்‌ முரண்படு 
வன வாய்த்தொல்காப்பியச்‌ சூத்திரக்‌ கட்டமைப்புக்குப்‌ பொருந்‌ 
தாமையின்‌ இளம்பூரணர்கொண்ட வண்ணம்‌ இவ்விரண்டடிக 
ளையும்‌ ஒருசூத்திரமாகக்‌ கொள்ளுதலே தொல்காப்பியனார்‌ 
கருததுக்கு ஏறபுடையதாமென்க, 


௬, உயிரும்‌ நாணும்‌ மடனும்‌ என்றிவை 

செயிர்தீர்‌ சிறப்பின்‌ நால்வர்க்கும்‌ உரிய. 
இளம்பூரணம்‌ : ப 

என்‌--எனின்‌. மேற்சொல்லப்பட்ட நால்வர்க்கு முரியதோர்‌ 
பொருண்மையுணர்த்திற்று. 


(இ-ள்‌.) உயிரும்‌! நாணும்‌ மடப்பமும்‌ என்று சொல்லப்‌ 
பட்டவை குற்றந்‌ தீர்ந்த. சிறப்பினையுடைய தலைமகட்கும்‌ 
தோழிக்கும்‌ நற்றாய்க்கும்‌ செவிலிக்கும்‌ உரிய என்றவாறு. 


ன ண்‌. நை கண்வ அட 


1. “உயிர்‌, என்றது. உயிரோரன்ன. செயிர்தீர்கட்பினை, தலைவீதோழி 
கற்றாய்‌ செவிலி இவர்கள்‌ நால்வரும்‌ ஒருவரை யொருவர்‌ இன்றியமையாதவராய்‌ 
ஓருயிர்போல்வர்‌ என்பதாம்‌. 


பொருளியல்‌ - நூற்பா ௬ ௨௪ 


செயிர்தீர்‌ சிறப்பின்‌ என்றமையான்‌ ஏனையோர்‌ போலாது 
இவர்‌ நால்வரும்‌ ஒருநீர்மையர்‌ என்று கொள்க. இதனாற்‌ சொல்லி 
யது என்னை யெனின்‌, இந்தால்வரும்‌ ஆக்கமுங்கேடும்‌ ஒருவர்மாட்டு 
வந்துழித்தமக்குற்றதுபோல்நினைப்பராகலான்‌ ஒருவரையொருவர்‌ 
இன்றியமையாது , ஒருயிர்‌ போல்வர்‌ எனவும்‌, நாணமும்‌ மடனும்‌ 
நால்வர்க்கும்‌ . ஒக்கு மாகலான்‌ அவலமாகிய வழியும்‌ வருத்தம்‌ 
ஓக்கும்‌ எனவும்‌ கூறியவாறு. அதற்குச்‌ செய்யுள்‌:- 


*£இவளே நின்னல திலளே யாயுங்‌ 
குவளை உண்கண்‌ இவளல திலளே 
யானும்‌ ஆயிடை யேனே 

மாமலை நாட மறவா தீமே” 


நச்சினார்க்கனியம்‌ : | 

இது, தலைவிக்குத்‌ தலைவனாற்‌ பிறப்பதோர்‌ வேறுபாடு 
கோன்றியவழி அதனைப்‌ பரிகரித்தற்‌ குரியேரர்‌ இவரென வழு 
வமைக்கின்றது. 


(இன்‌) உயிரும்‌ நாணும்‌ மடனும்‌ என்றிலை-உயிரும்‌ 
நாணும்‌ மடனுமென்று கூறப்பட்ட இவை மூன்றும்‌, செயிர்தீர்‌ 
சிறப்பின்‌ நால்வர்க்கும்‌ உரிய-குற்றற்‌ தீர்ந்த தலைமையினை 
யுடைய நற்றாய்க்குஞ்‌ செவிலிக்குத்‌ தோழிக்குந்‌ னவ க முரிய 
(எ-று,)* 


உம்மை ஐயமாதலின்‌” தலைவனை யொழிந்த மூவர்க்கு 
முரிய என்றாராயிற்று. என்றது தலைவன்‌ இவற்றைக்‌ களன்லுங்‌ 
கற்பிலுங்‌ காத்தலும்‌ வரைவிடைவைத்துப்‌ பிரிந்தும்‌ பரத்தையிற்‌ 
பிரிந்துங்‌ காவாமையுமுடைய னென்பது கூறிற்று, அவை எழு 
வகையால்‌ (தொல்‌-பொருள்‌ ௨0௭). தோழி ண்ட்‌ க காத்து 


த இங்குச்‌ *செயிர்தீர்‌ சிறப்பின்‌ நால்வர்‌” என்பதற்குக்‌ “குற்றந்தீர்ந்த தலை 
மையினையுடைய நற்றாய்‌ செவிலி தோழி தலைவன்‌? என்னும்‌ நால்வரும்‌ என 
கச்சினார்க்கினியர்‌ கூறும்‌ பொருள்‌ பொருத்தமுடையதாகத்‌ தோன்றவில்லை 
காணும்‌ மடனும்‌ ஆகிய பெண்மைக்குணங்கள்‌ தலைவனுக்குரிய்ன. . வல்லாமையும்‌ 
இங்தமனங்கொளத்தகுவதாகும்‌. ' 

ல நால்வர்க்கும்‌? என்புழி உம்மை முற்றும்மையாதலின்‌ அதனை எச்ச்வும்‌ 
மையாக்கி மூவர்க்கும்‌ எனப்பொருள்‌  கொள்ளுதற்கும்‌ : இட மண்டு. நால்வர்க்கும்‌ 
என்புழி உம்மை ஜயுற்றுத்‌ துணியா நிலைமைக்கண்‌ வந்ததன்றாகலின்‌. இதனை 
*ஐயவும்மை” எனக்‌ கூறுதல்‌ ஏற்புடையதன்றாம்‌. 


உ௮ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


அறத்தொடு நிற்ப, அதனைச்‌ செவிலி உட்கொண்டு அவற்றைக்‌ 
காத்து நற்றாய்க்‌ கறத்தொடு நிற்ப, அவளும்‌ அவற்றை உட்‌ 
கொண்டு காத்தற்கு அறத்தொடு நிற்றலும்‌ உடன்‌ போயது 
அறனென நற்றாய்‌ கோடலுஞ்‌ செவிலி பிறரை வரைகின்றானோ 
வெனத்‌ தோழியை வினவலும்‌ பிறவுமாம்‌. உதாரணம்‌ முன்‌ 
னர்க்‌ காட்டியவற்றுட்‌ காண்க. 

இனி உம்மைஃ ய முற்றும்மையாக்கி உயிர்‌ முதலிய தலைவி 
யுறுப்பினை உறுப்புடைத்தாகவும்‌ மறுத்துரைய்பதாகவும்‌ கூறப்‌ 
பெறாதென்றார்‌. 1 


ஆய்வுரை: இது, மேற்குறித்த பெண்பாலார்‌ நால்வர்க்கும்‌ 
உரியபொதுவியல்பினை விரித்துரைக்கின்றது. 


(இ-ள்‌) உயிரொத்த அன்பின்‌ ஒருமையும்‌ உயிரினுஞ்‌ சிறந்த 
நாணமும்‌ மடனும்‌ என்னும்‌ இப்பண்புகள்‌ குற்றமற்ற சிறப்பினை 
யுடைய பேண்பாலார்‌ நால்வர்க்கும உரியனவாகும்‌. எ-று. 

இங்கு, உயிர்‌ என்றது தமக்குள்‌ உயிர்‌ ஒன்றே என அன்பின்‌ 
ஒருமையாற்‌ பழகுதற்குரிய செயிர்தீர்ந ட்பினை. இந்நாலவரும்‌ 
ஒருவரையொருவர்‌ இன்றியமையாதவராய்‌ ஒருயிர்‌ போல்வர்‌ என்‌ 
பதும்‌ இக்குணங்களுக்கு இழுக்கு நேராவண்ணம்‌ கூற்று நிகழ்த்து | 
வர்‌ என்பதும்‌ இச்‌ சூத்திரத்தால நன்கு புலனாம்‌. 


எ. வண்ணத்‌ திரிந்து புலம்புங்‌ . காலை 
உணர்ந்தது போல உறுப்பினைக்‌ திழவி 
புணர்ந்த வகையாற்‌ புணர்க்கவும்‌ பெறுமே.” 


1. “இ 
உறுப்புடைத்தாகவும்‌ மறுத்துரைப்பதாகவும்‌ கூறப்பெறாதென்றார்‌ எனவரும்‌ இத்‌ 
தொடர்‌ பொருள்‌. தொடர்பின்‌ றியும்‌'கேசஙவும்‌ துன்பமும்‌? என்னும்‌ நூற்பாவில்‌. 


% உம்மையை முற்றும்மையாக்கி, உயிர்‌ முதலிய தலைவியுறுப்பினை 


தலைவிக்குரியவாகக்‌ . காட்டிய உதகரணச்‌ செய்யுள்கட்கு முரண்பட்டும்‌ காணப்‌ 
படுகின்றது. 

2. வண்ணம்‌- மேனியின்‌ நிறமாகிய உடல்‌ வனப்பு. . திரிதல்‌--மெலிக்து 
வேறுபடுதல்‌... £புலம்புறுங்காலை' எனத்திருத்துக “புலம்பு--தனிமை, *உணர்ந்தன- 
போல” என உரையிற்காணப்படுதலால்‌ அதுவே இளம்பூரணர்‌ கொண்ட பாடம்‌ 
எனத்தெறிகிறது. புணர்ந்தவகையாவது, உறுப்புக்கள்‌ தனிமையையுணர்தற்குப்‌ 
பொருந்தும்வகை, புணர்ந்தவகையால்‌ எனவே பிரிதலால்‌ தனிமையுற்று வாட்டமுறுந்‌ 
தன்மையவாகிய தலைவியின்‌ தோள்‌ முதலிய வுறுப்புக்களுக்கே உணர்ந்தபோலப்‌ 
புணர்த்துக்‌ கூறுதல்‌ பொருத்தமுடையதாகும்‌ என்பது புலனாம்‌, 


பொருளியல்‌ - நூற்பா எ ௨௯ 


இளம்‌ பூரணம்‌ : 
என்‌-—எனின்‌. தலைமகட்குரியதோரீ பொருளுணர்த்திற்று. 
(இ-ள்‌ ) தலைமகள்‌ வண்ணம்‌ வேறுபட்டுத்‌ தனிமை 
யுறும்‌ காலைத்‌ தலைமகன்‌ பிரிவைத்‌ தன்‌ உறுப்புக்கள்‌ உணர்ந்‌ - 
தன போலப்‌ பொருந்தும்‌ வகையாற்‌ கூறவும்‌ பெறும்‌ 
என்றவாறு. ப 


உம்மை எதிர்மறை, 


*தணந்தமை சால அறிவிப்ப போலும்‌ 


மணந்தநாள்‌ வீங்கிய தோள்‌” - (குறள்‌,௪௨௩௩]) 
தண்ணந்‌ துறைவன்‌ தணந்தமை' நம்மினும்‌ 
முன்னம்‌ உணர்ந்த வளை" (குறள்‌. ௧௨௭௭) 
எனவரும்‌. ம! பூ. ர டு (எ) 
கூச்சனார்க்கனி௰ம்‌; ! | . 


இது,வருத்தமிக்கவழி இவையுமா மென்கிறது. 

(இ-ள்‌.) வண்ணம்‌ பசந்து புலம்பு உறுகாலை-மேனி பசந்து 
தனிப்படருறுடி காலத்து; இழவி உறுப்பினை உணர்ந்த போல 
தலைவி தனது உறுப்பிணை அறிந்தனபோல; புணர்ந்த. வகையிற்‌. 
புணர்க்கவும்‌ பெறுமே பொருந்தின கூற்றாற்‌ சொல்லவும்‌ பெறும்‌. 
(எ-று.) 5. 

. *௫$களல னமக்கவன்‌ குறுசன்மி மற்ற 

தோளொடு பகைபட்டு நினைவாடு நெஞ்சத்தேம்‌”” (கலி 08) 

₹-நாரணில மன்றவெங்‌. கண்ணே நாணேர்பு 


தல்ல கல்‌ someones பிரிந்திசினோர்‌ கழலே” E (குறுந்‌. 85) 
““தணந்தமை சால அறிவிப்ப போலும்‌ 
மணந்தநாள்‌ வீங்கிய தோள்‌? : (குறள்‌,1299) 


என வரும்‌. : 


காதும்‌ ஓதியும்‌ ல்கள்‌ கூறப்பெறா; கண்ணுழ்‌ தோளும்‌ 
மூலையும்‌ போல்வன புணர்க்கப்படுமென்றற்குப்‌ “புணர்ந்தவகை' 
யென்றார்‌." இதனானே இவற்றைத ' தலைவன்பாறி.செலவு வர 
வுடையனபோலக்‌ கூறலுங்கொள்க. 


1. புணர்்தவகையின்‌ எனவே தலைவி தன்னுறுப்பினை உணர்ந்தன 
போலக்‌. கூறுதற்குக்‌. கண்ணுந்தோளும்‌ முதலிய உ றுப்புக்களே பொருத்தமுடையன 
எனவும்‌ கூந்தலும்‌ காதும்‌ பொருத்தமில்லா தன எனவும்‌ கொள்ளப்படும்‌ என்பதாம்‌ 


கல தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


“கண்ணுங்‌ கொளச்சேறி நெஞ்சே யிவையென்னைத்‌ 
தின்னு மவர்க்காண லுற்று”” (குறள்‌, 1244) 
எனக்‌ கண்ணினைச்‌ செ£ வனவாகக்‌ கூறினாள்‌. ப (அ) 


ஆய்வுரை: இது, தலைமகட்குரியதோர்‌ திறம்‌ உணர்தது 
கின்றது. 

(இ-ள்‌) தலைமகள்‌ தனது உடல்வனப்பு வேறுபட்டுத்‌ தனிமை 
யறுங்கால்‌ தலைமகனது பிரிவினைத்‌ தன்னுடைய . தோள்‌ 
முதலிய உறுப்புக்கள்‌ முன்னமே உணர்ந்தன போலப்‌ பொருந்திய 
வகையாற்‌ கூறவும்‌ பெறும்‌ எ-று. 

“பணர்க்கவும்‌' என்னும்‌ உம்மை அடுத்துவரும்‌ நூற்பாவின்‌ 
பொருளைத்‌ தழுவி நிற்றலின்‌ எதிரது தழீஇய எச்சவும்மையாகும்‌, 


அ. உடம்பும்‌ உயிரும்‌ வாடியக்‌ கண்ணும்‌” 

என்னுற்‌ றனகொல்‌ இவையெனின்‌ அல்லதைக்‌ 

சழமவோற்்‌ சேர்தல்‌ கிழத்திக்‌ கில்லை. 
இளம்‌ பூரணம்‌ : 

(இன்‌.) இஃது உடம்பும்‌ உயிரும்‌. மெலிந்த இடத்தும்‌ 
இவை என்னுற்றன எனக்‌ கூறினல்லது, கிழவோன்‌ உள்‌ வழிப்‌ 
படர்தல்‌ கிழத்திக்கு இல்லை என்றவாறு. 

(உ-ம்‌) | 
*₹*ததுமெனத்‌ தாநோக்கித்‌. . தாமே. சலுழும்‌ 
இதுநகத்‌ தக்க துடைத்து" ... (குறள்‌.௧௪௪௩) 
எனவும்‌, 


“ஓஓ இனிதே எமக்கிந்நோய்‌ செய்தகண்‌ 


தாஅம்‌ இதற்பட்டது குறள்‌ ௧௧௭௬ 
எனவும்‌ வரும்‌. : (௮) 
நச்சனார்க்கனியம்‌ | ன சு 


இது, தலைவனொடு பட வலு பிறப்பதோர்‌ வழு 
வமைதி கூறுகின்றது. ae 

(இ-ள்‌) உடம்பும்‌ உயிரும்‌. வாடியக்காலும்‌- தன்‌ உடம்பும்‌ 
த்தி. தேய்ந்து கூட்டமின்றி இருந்த காலத்தும்‌; இவை என்‌ 


1, வா டுதல்‌_ மெலிதல்‌, என்‌ உற்றன--என்ன வருத்தம்‌ உற்றன. கொல்‌ 


அசைநிலை. 'வாடியக்காலும்‌” என்பது ௩ச்சினார்க்கினியர்‌ உரையிற்கண்ட பாடம்‌, 


பொருளியல்‌ - நூற்பா ௮. ௩௧ 


உற்றன கொல்‌ எனின்‌ அல்லது--இவை என்ன வருத்த முற்றன 
கொலென்று தனக்கு வருத்தமில்லதுபோலக்‌ கூறினல்லது; கிழத்திக்‌ 
குக்‌ இழவோற்‌ சேர்தல்‌ இல்லை - தலைவிக்குத்‌ தலைவனைத்‌ 
-தானேசென்று சேர்தல்‌ ஒருவகைக்‌ கைகோளினுமில்லல (எ - று.) 


இது,காதல்கூரவுங்‌ கணவற்சேராது வஞ்சம்போறொழுன்‌ 
கலின்‌ வழுவாயினும்‌ அமைக்க (எஃறு) 


₹*எற்றோ வாழி தோழி முற்றுபு 

கறிவளர்‌ அடுக்கத்து இரவின்‌ முழங்கிய 

மங்குல்‌ மாமழை வீழ்த்தெனப்‌ பெொங்குமயிர்க்‌ 

கலைதொட. இழுல்யெ பூநாறு பலவுக்கனி 

வரையிழி யருவி உண்துறைத்‌ தரூஉங்‌ 

குன்ற நாடன்‌ கேண்மை 

மென்றோள்‌ சாய்த்தஞ்‌ சால்பீன்‌ றன்றே'' (குறுந்‌ 90) 
என்பதனுட்‌ கேண்மை தோளை மெலிவித்ததாயினும்‌ எனக்கு 
அமைதியைத்‌ தந்தது; யான்‌ ஆற்றவுத்‌ தாம்‌ மெலிதல்‌ பொருந்‌ 
தாதது எத்தன்மைத்தெனத்‌ தலைவி தோழிக்குக்‌ கூறியவாறு 
காண்க. 'கலைதீண்ட வழுக்கி வீழ்ந்த பழத்தை யருவி பின்னும்‌ 
பயன்படுத்து நாடன்‌? என்றதனானே அலரால்‌ நஞ்‌ சுற்றசதிற்‌ 
பிரிந்தேமாயினும்‌ அவன்‌ நம்மை வனர காட்‌ இல்லறஞ்‌ 
செய்வித்துப்‌ பயன்படுத்துவ னென்பதாம்‌. 


“ததுமெனத்‌ தாநோக்கி?'? (குறள்‌, 1173) இதுவும்‌ அத. 

“ஓஓ இனிதே?” (குறள்‌. 1176) இதுவும்‌ இதன்பாற்படும்‌. 

₹*இனிப்புணர்ந்த எழில்நல்லார்‌ இலங்கெயிறு உறா அவலின்‌ 
நனிசீசிவந்த வடுக்காட்டி நாணின்றி வரினெல்லா 
துனிப்பேன்யான்‌ என்பேன்‌ மன்‌ அந்நிலையே அவற்சாணில்‌ 
தனித்தே தாழுமித்‌ தனியி னெஞ்சே.”” (கலி. 67) 


இதனுள்‌, யான்‌ துனித்தல்வல்லேன்‌, என்‌ நெஞ்ரிற்குத்‌ 
தன்றன்மை யென்பகதொன்‌ றில்லை, ஈதென்‌* னென்‌்றலின்‌ அவ்வாறு 
காண்க. 


எஙியாத, வறை கனை சையாக றை சை 


1. யான்‌ துலைவனொடு ஊடல்‌ மிகுதியால்‌ பிரிந்திருக்கவல்ல உறுதியுடை 
வேன்‌. எனது நெஞ்சத்திற்குச்‌ சார்ந்த பொருளின்‌ தன்மையதாவதன்றித்‌ தனக்‌ 
கெனத்‌ தனித்தன்‌மையென்பதொன்றில்லை ;  இதுவென்ன அறியாமை என்றவாறு. 


௩௨ தொல்காப்பியம்‌ பொருளதிகாரம்‌ 


ஆய்வுரை: இது தலைமகளது உயிரினுஞ்‌ சிறந்த. நாணின்‌ 
றப்புணர்த்துகின்றது. 

(இ-ள்‌) தலைவி தலைவனை யடையப்‌ பெறாமையால்‌ 
தனது. உடம்பும்‌ உயிரும்‌ மெலிந்தநிலையிலும்‌ உடம்பு முதலிய 
அவற்றைத்‌ தன்னின்வேறாக எண்ணி “இவை என்ன துன்ப 
முற்றன? என அவற்றின்‌ வாட்டத்திற்கு இரங்கிக்‌ கூறுவதன்றித 
தலைமகன்‌ உள்ள இடத்துத்‌ தானே சேர்தல்‌ என்பது உயிரி 
னுஞ சிறந்த நாணினளாகிய தலைவிக்கு இலலை, சறு 


“என்னுற்றனகொல்‌' இவையெனின்‌ அல்லது” என்பதற்கு 
இவை என்ன வருத்தமுறறன என வருத்தமில்லது போலக்கூறுவ 
தன்றி” எனப்பொருள்கொள்ளினும்‌ அமையும்‌. கிழவேரற்சேர்தல்‌ 
தலைவனைஅவன்‌ உள்ள இடத்திற்‌ சென்று சேர்தல்‌ 


௯. ஒருசிறை நெஞ்சோ டுசாவுங்‌ காலை. 
உரிய தாகலும்‌ உண்டென மொழிப. 


இளம்‌ பூரணம்‌ : 


என்‌-— எனின்‌. மேலதற்கோர்‌ புறனடை உணர்த்திற்று. 

(இ-ள்‌ ) தனிந்து” நெஞ்2சாடு உசாவுங்காலத்துக்‌ ன்‌ 

சேர்தல்‌ உரியதாகலும்‌ உண்டு என்றவாறு. 

உம்மை எச்‌. 'வும்மையாகலால்‌ தோழியோடு உசாதகலுல்‌ 
கொள்க. 


“*கோடீர்‌ இலங்குவளை நெகிழ நாடொறும்‌ 

பாடில கலிமுங்‌ கண்ணொடு புலம்பி 

_ ஈங்கெண்‌ உறைதலும்‌ உய்குவம்‌ ஆங்கே | 
எழுவினி: வாழிய நெஞ்சே. ”” (குறுந்‌ சக] 


எனவரும்‌. 


1. “*கிழவோற்‌ சேர்தல்‌ கிழத்திக்கு இல்லை? என மேலைச்‌ , சூத்திரத்து 
விதித்த தொல்காப்பியனார்‌, அவ்விதிக்குப்‌ புறனாகக்‌ *கிழவோற்‌ சேர்தல்‌ வேண்‌ 
டும்‌? என்னும்‌ எண்ணமும்‌ *தலைமகள்‌ நெஞ்சத்திலே தோன்றுதல்‌. உண்டு? என 
இச்சூத்திரத்திற்‌ கூறின மையால்‌ (இது, ர ர, புறனடையுணர்த்திற்று' எனக்‌ 
கருத்துரை வரைந்தார்‌: இளம்பூரணர்‌. 

2. தனித்து-தனிமையிலிருக்து; சிறைஃபக்கம்‌. ஒருசிறை--ஒருபக்கம்‌., ஒரு 
பக்கத்துத்‌ தனித்திருத்தலா கிய தனிமை நிலையினைச்‌ சட்டி நின்றது. 


பொருளியல்‌-நூற்பா ௯ 


"பகலே பலருங்‌ காண நாண்ளீட்‌ 

டகல்வயற்‌ படப்பை யவனூர்‌ வினவிச்‌ 

சென்மோ வாழி தோழி” (நற்றிணை. ௩௬6 
என்றது கோழியொடு உசாவியனது. 
நச்சினார்க்‌னியம்‌ : 

இதவும்‌ அது. 

(இ-ள்‌) ஒருசிறை - தன்‌ உள்ளத்து நின்ற தலைவனை 
யொழியப்‌ போந்துநின்றத;* நெஞ்சமொடு உசாவுங்‌ காலை? 
தானுநத்‌ தன்‌ நெஞ்சமும்‌ வேறாகநின்று கூட்டத்திற்கு உசாவுங்‌ 
காலம்‌; உரியதாகலும்‌ உண்டென மொழிப - தலைவிக்குரித்தா 
தலும்‌ உண்டென்று கூறுவர்‌ புலவர்‌ (எ- று.) 


உம்மையால்‌ தோழியுடன்‌ உசாவுங்காலமும்‌ உண்டு என்று 
கொள்க; உபமை எச்சவும்மை. இது தலைவனை வேறுபடுக்‌ 
துத்‌ தானும்‌ தெஞ்சமம்‌ ஒன்றாய்‌ நீன்று உசாவுதலின்‌ வழுவா 
யமைந்தத. இது யாண்டு நிகழுமெனின்‌ இவனொடு கூடாமையின்‌ 
இவன்‌ ஆற்றானாவனென்றானும்‌ 'உணர்ப்புவயின்‌ வாறார்‌ வடற்‌” 
கட்‌ (தொல்‌, பொ, 150) புலசிகுமென்றானும்‌ பிறவாற்றானு 
மென்றானும்‌ உசாவும்‌, 
“மாண மறந்துள்ளா நாணிலிக்‌ கிப்போர்‌ 
புறஞ்சாய்ந்து காண்டை ப்பாய்‌ நெஞ்சே யூறழ்ந்திவஎனப்‌ 
பொய்ப்ப விடேஎ பெனநெருங்கில்‌ தப்பினேன்‌ 


என்றடி சேர்தலு முண்டு” (கலி 89) 
எனவரும்‌. 

்‌பூகலே ஊலருங்‌ காண்‌ [நற்‌. 369) 

என்றது, தோழியோடு உசாவியது, (௧0) 


1. பேர்ந்து நின்று? என்றிருத்தல்‌ வேண்டும்‌! 

9, காலை-காலம்‌, கிழத்தி தனித்திருந்து கெஞ்சமெொடு உசாவுங்காலம்‌ 
உரியதாகலும்‌ உண்டு. எனவே உ மமையால்‌ தோழியொடு உசாவுங்காலம்‌ உரிய 
தாகலும்‌ உண்டு எனக்‌ கொண்டார்‌ நச்சினார்க்கினியர்‌ , 

இதன்கண்‌ “காலை? என்பது, “காலத்தில்‌? என இடப்பொருளில்‌ ஆளப்‌ 
பெற்றிருத்தலால்‌ அதனை *உரியது* என்னும்‌ பயனிலைக்குரிய எழுவாய்ப்பெயராகக்‌ 
ந்‌ ்‌ 
கொள்ளாமல்‌ “கிழத்தி தனிந்து நின்று நெஞ்சமொடு உசாவுங்காலத்துக்‌ கிழவோற்‌ 
- இீசர்து ரியதாகலும்‌ உண்டு”. என மேலைக்‌ சூத ்‌ ளா * டதத 
சர்தல்‌ உரியதாகலு னு டு”. எ ட சூத்திரத்திலுள்ள “கிழவோற்சேர்தல்‌? 
என்பதனை எழுவாயாக எண்டு வருவித்துரைத்தல்‌ மிகவும்‌ பொருத்தமுடையதாகும்‌. 


௩௪ கொலங்காப்பியம்‌-பொருளதிகாரமி 
.ஆம்வுரை: இது, மேலதற்கோர்‌ புறனடை. 


(இ-ள்‌) தலைவி தன்னெஞ்சத்துடன்‌ தனித்து வின வங் 
காலத்தும்‌ தலைவனையடைதல்வேண்டும்‌ என்ற உணர்வு அவட்கு 
உரியதாதலும்‌ உண்டென்று கூறுவர்‌ ஆசிரியர்‌. ஏறு 


நெஞ்சமோடு ஒருசிறை உசாவுங்காலை (அிழவோறி சேர்‌ 
தல) உரியதாகலும்‌ உண்டு என இயையும்‌. உரியதாகல என்‌ 
னும்‌ பயனிலைக்கு எழுவாயாக முற்சூத்திரத்திலுள்ள “கிழவோற்‌ 
சேர்தல்‌” என்பது அதிகாரத்தால்‌ வந்தியைந்தது. நெஞசமோபடு 
ஒருசிறையுசாவுதலாவது, ஒரு பக்கத்துத்‌ தனித்திருந்து தனது 
நெஞ்சத்தினை முன்னிலைப்படுத்து வினவி ஆராய்தல. “உரிய 
தாகலும்‌' என்புழி உம்மை இழிவுசிறப்பாதலின்‌ உரியதாகா மையே 
உயிரினுகு சிறந்த நாணுடைமைக்கு அழகாம்‌ என்பது கருத்து. 


ட. தன்வயிற்‌ கரத்தலும்‌ அவள்வயின்‌ வேட்டலும்‌” 
அன்ன இடங்கள்‌ அல்வழி யெல்லாம்‌ 
- மடனொடு நிற்றல்‌ கடனென்‌ மொழிப 


இளம்பூரணம்‌ : 
என்‌--எனிஸ்‌. தலைமகட்‌ இன்றியமையாத மடன்‌ அழியும்‌. 
இடம்‌ உணர்த்துதல்‌ நுதலிற்று. ப 


[இ-ள்‌ ) தலைமகன்‌ தனதெதழுக்கந்‌ . தலைமகள்மாட்டுக்‌ 
கரந்து உணர்த்தும்‌ வழியும்‌ தலைமகள்‌ மாட்டுப்‌ புணர்ச்சி வேட்‌ 
கை தோற்றியவழியு மாகிய அத்தன்மைப்பட்ட விடங்களல்லாத 
வழியெல்லாம்‌ தலைமகள்‌ மடனொடு நிற்றல்‌ கடன்‌ என்று 


சொல்லுவர்‌ என்றவாறு. 


தன்வயிற்‌ கரந்தவழி மடனழிப நின்றதற்குச்‌ செய்யுள்‌ :- 
'மத்தேர்‌ முறுவலாய்‌ நம்வலைப்‌ பட்டதோர்‌ 
புத்தியானை வந்தது; :ரண்பாண்‌ யான்‌ றங்கினேன்‌'*. 


என்றவழி, அதற்குடம்‌ படாது, 

1. இந்நூற்பா, தலைமகளைப்‌ பற்றிய இயல்புரைப்பதாதலின்‌ இதன்கண்‌ 
“தன்வயின்‌? என்புழித்‌ *தன்‌' என்றது தலைமகளையெனவும்‌, எனவே இதனை 
யடுத்துவரும்தொடர்‌, *அவன்வயின்‌, என்றிருத்தலே பொருத்தம்‌ என வுங்கொள் 
ளுதலே இக்நூற்பாவமைதிக்கு, “ஒத்ததாகும்‌. ௩ச்சினார்க்கினியர்‌ உரையில்‌ “அவன்‌ 
வயின்‌ வேட்டனலும்‌' என்ற பாடமே காணப்படுதலின்‌ *அவன்வயின்‌ வேட்டலும்‌” 


என்பதே உண்மையான பாடமாகும்‌. 


பொருளியல்‌- நூற்பா ௰ ௩௫ 


“சஅவ்வியானை வனப்புடைத்‌ தாகலுங்‌ கேட்டேன்‌,, 

(கலித்‌, ௬௭) 

என்றவழி, பொய்கூறினான்‌ என்னுங்‌ கருத்தினளா ௧௧ கூறு தலின்‌ 
மடனழிதலாயிற்று. 


““தவவுக்கை நெகிழ்ந்தமை போற்றி மதவுநடைச்‌ 
செவிலி கையென்‌ புதல்வனை நோக்கி 

நல்லோர்க்‌ கொத்தனிர்‌ நீயிர்‌ இஃதோ 

செல்வர்க்‌ கோத்தனம்‌ யாமென மெல்லவென்‌ 
மகன்வயிற்‌ பெடர் சந்‌ தேனே,, (அகம்‌ ௨௬) 


என்றவழி வேட்கை தணிதலாகாதாள்‌ அது தணியுந்துணையு முயங்‌ 
காது, கவவுக்கை நெழ்ந்ததெனப்‌ பெயர்தல்‌ மடனழிதலாயிற்று * 


நச்ினார்க்கினி௰ம்‌. ட்‌ 


இது, வண்ணக்‌ மடமை யழிவதோர்‌ வழு 
வமைக்கின்றது. 


(இ-ள்‌.) தன்வயின்‌ கரத்தலும்‌- தலைவன்‌ தலைவிமிடத்தே 
புறத்தொழுக்க மின்றென்று பொய்கூறலும்‌; அவன்‌ வயின்‌ வேட்‌ 
டலும்‌-—அங்கனங் கரந்துகூறிய தலைவன்கட்‌ டலைவி விரும்பு 
தலும்‌; அன்ன இடங்கள்‌ அல்வழி எல்லாம்‌-ஆகிய அவை போலும்‌ 
இடங்களல்லாத இடத்தெல்லாம்‌; மடனொடு நிற்றல்‌ கடன்‌ 
என மொழிப-தலைவி மடமையுளளாகி நிற்றல்‌ கடப்பாடென்று 
கூறுவர்‌ புலவர்‌ (எ-று. 


எனவே. இவ்வீரிடதீதும்‌ மடனழிதலுடையளென வழு 
வமைத்தார்‌, அது “குதிரை வழங்கிவருவல்‌,, (கலி.96) என்று 

1, தலைவனைக்‌ கூடுதல்‌ வேண்டும்‌ எனத்‌ தான்‌ அவன்பாற்‌ கொண்ட 
வேட்கை தணியாத நிலையினளாகிய தலைவி, தன்மனத்தெழும்‌ வேட்கையினைத்‌ 
தன்‌ அறிவின்‌ திறத்தால்‌ வெளிப்படாது அடக்கிக்கொண்டு அவ்வேட்கை தணிய 
மளவும்‌ தலைவனைக்‌ கூடி முயங்காமல்‌, அவன்‌ தானே வந்து தன்னைக்‌ கூடிய 
நிலையிலும்‌ விருப்பமில்லாதாள்‌ போன்றிருந்து தன்னை இறுகத்தழுவிக்‌ கொண்ட 
அவன்‌ கை. சிறிது நெகிழ்ந்த அளவில்‌, அவன்‌ தன்பால்‌ அன்பிலன்‌ என்பதற்கு 
அந்கெகிழ்ச்சியே காரணமென்று சொல்லிச்‌ சிறிது இடம்‌ பெயர்ந்தாள்‌ என்பது 
இங்கு எடுத்துக்‌ காட்டிய அகநானூறு உசா--ஆம்‌ பாடலிற்‌ குறிக்கப்பெற்ற 
கிகழ்ச்சியாகும்‌. இவ்வாறு தலைமகள்‌ அறிவின்‌ திறம்‌ புலப்பட நிகழ்ந்த இந்நிகழ்ச்‌ 


சிக்கு அவட்கியல்பாகிய மடன்‌ என்னும்‌ பண்பின்‌ அழிவே காரணமா தலின்‌ 
இது மடனழிதலாயிற்று, 


௩௬ தொல்காப்பியம்‌ பொருளதிகாரம்‌ 


அவன்‌ சரந்தவமி, அதனை மெய்யனக்‌ கோடலன்றே மடமை, 
அமங்கனங்‌ கொள்ளாது அறிந்‌ 3 தன்‌ குதிரைதா னெனப்பரத்கையர்கட்‌ 
டங்கினாயெனக்‌ கூறுதலின்‌ இது மடனழிந்த வழுவமைதி 
யாயிற்று, 

£ கவவுக்வகை...... பெயர்த்‌ தனே? (அகம்‌-26) 


என்றவழி, பனத்து நிரழ்ந்த வேட்கையை மறைத்து வன்கண்மை 
செட்து மாறினமையின்‌ அதவும்‌ மடனழிந்து வழுவாதி யமைந்‌ 
தது. அன்ன இட மென்றதனால்‌, 


'*“யாரினுங்‌ காசல மென்?றனா ஊடிணாள்‌ 


யாரினும்‌ யாரினும்‌ என்று”? (குறள்‌. 1314) 
என்றாற்போல மடனழிப வருவனவுங்‌ கொள்ச. (கக) 


ஆய்வுரை: இது, தலைவிக்கு இன்றியமையாத பண்புகளுள்‌ 
ஒன்றாகிய மடன்‌ அழிவ3தோர்‌ இடமுணர்த்துகின்றது. 


(இ-ள்‌) தலைவன்‌ தனது புறததொழுக்கத்தைத்‌ தன்பால்‌ 
மறைத்த இடததும்‌ தான்‌ அவன்பால வேட்கையுற்றவிடத்தும 
ஆகிய அத்தனமையவாதிய இடங்களாலலாத எல்லாவிடங்க ளி 
லும்‌ தனக்குரிய மடனெனனும்‌ குணம்‌ நீஙகாது நிற்றல தலைவி 
யின்‌ கடனாம்‌ எ-று 


பெண்மைக்கு இன்றியமையாத நாணத்தின்‌ சிறப்பினை 
மேல இரண்டு நரற்பாக்களிற புலப்படுத்திய தொலகாப்பியனார்‌ 
இர நூற்பாவில தலைவிககுரிய மடன்‌ என்னும்‌ பண்பினை வற்‌ 
ப்ரி த்துகின்றரா 'கரததல, எனறது தலைவன்‌ செயலாதள: 
பேர்ல "வேட்டவ” என்றது தலைவியின்‌ செயலாயிற்று. கரததலும்‌ 
வேட்டலும ஆசிய தொழில சென்று முடியுமிடம்‌ முறையே தானும 
(தலைவியும்‌, அவனும்‌ (தலைவனும்‌) ஆதலபற்றித்‌: “தன்வயிற 
கரததலும அவனவயின்‌ வேட்டலும்‌' எனச்‌ சூத்திரஞ்செய்தாா 


ம 
எக ணை ஆன, ணாக. 


As கரத்தல்‌ தலைவனது தொழில்‌. வேட்டல்‌ தலைவியது தொழில்‌. 


ல்‌ வன்‌ தனது புறததொ முக்கத்தைமறைத்துக்‌ குதிரையைச்‌ செ த்தி 


வருவே? எனத்‌ கூறியபொழுது, தலைவி தன்மடமை காரணமாக அவன்‌ கூறிய 
தனை அவ்வாறே உண்மையாக ஏற்றுக்‌ கொள்‌ ளுதல் முறை. இங்கு அவன்‌ கூறிய 
துணைத்‌ தலைய ஏழ்றுக்கொள்ளாமல்‌ “நீ கூறிய குதிரை இன்னதென்றறிம்தேன்‌. 
துணையாகிய குதிரைக்கண்‌ தங்கி வ ருகின்றாய்‌” எனத்‌ தலைவன்‌ மறைத்த 
கசயதியை உயத்துணார்ந்துரைத்தலால்‌ தலைவி இவ்விடத்துத்‌ தனக்குரிய மடன்‌ 


க EN ல்‌ லக்ன ன படை அதக . க ப ப்‌ அப்‌ ்‌ ச கபக்‌ 
அமம்து. கூறினா தலின்‌? இது ம்டனழிந்த வழுவமைதியாயிற்று” என்‌ றகர்‌. 


"பொருளியல்‌-நூற்பா ௧௪. வு 


ஆசிரியர்‌. . மடனொடு “நிற்றற்‌ , குரியவளாகத... 'தான' என்று 
"இங்குக்‌. ? கூழப்படுவாள்‌ தலைவியேயர்தலின்‌ .. “தன்‌? என்றது 
அவளையே குறிக்கும்‌. யின்‌ - இடம்‌, கரத்தல்‌- தலைவன்‌ தான்‌ 
செய்த: தவற்றினை மறைத்தல்‌.  கேட்டல்‌-தலைவனை முயங்கு 
தல்‌' வேண்டும்‌ என்னும்‌: வேட்கையுடையளாகல்‌. அன்ன இடங்‌ 
கள்‌ அல்லழியெல்லாம்‌-மேற்குறிச்கு அததன்மையவடய இடங்களல்‌ 
லாத்‌ ஏனைய எல்லா “இடங்களிலும்‌” வழி இடம்‌. மடன்‌ ஆவது, 
நிகழ்ந்தவறறைத்‌ ' தான்‌ தெளிவாக அறிந்திருந்தும்‌ அறியாதாள்‌ 
போன்று. தனது அறிவினைப்‌. புலப்ப்டுத்திக்கொள்ளா திருக்கும்‌ 
பண்பு... மடன்‌ 'அழிதலாவது, தலைமகள்‌ , -தான்‌ அறிந்தவற்றை 
மனக்‌. நின்கண்‌ அடக்கிக்கொள்ளா்து அவற்றைக்‌ கூற்றினா லும்‌ 
குறிப்பிணாலும்‌ லெளிப்படுத்தல்‌. 


௧௧. அற்த்தொடு நிற்குங்‌ காலத்‌ தன்றி 
அறத்தியல்‌ மரபிலள்‌ தோழி என்ப. 


இளம்பூரணம்‌ 
இது; * அறத்தொடு நிற்கு நிலைமரபு உணர்த்திற்று. 


.(இ- ள்‌)” - தலைவி , அறத்தொடு .நிற்குங்‌ காலத்தன் றிது 
தோழி ' தானே. . அறத்தொடு நிற்கும்‌ . மரபு இலள்‌ என்றவாறு. ந 


தலைவி.அறத்தொடு நிற்குமாறு:-- 


வீழ்ந்த மாரிப்‌ பெருந்தண்‌ சாரற்‌ 
கதிர்க்‌ கூதன்த்‌ தலரி நாறும்‌ 
மா தீர்‌ வண்டின்‌ நயவருந்‌ தீங்குரல்‌ 
மணநாறு சிலம்பின்‌ அசுணம்‌ ஓர்க்கும்‌ 
1.- அறத தொது “அிறறலாவது, தலைமகள்‌, அன்பிற்‌ சிறந்தானொருவனைத்‌ 
தனக்குரிய தலைவனாக மன்‌ த்திற் கொண்ட. ஒருமையுணர்வினைத்‌ தான்‌ ஆருமிர்த 
தோழிக்கு அறிலித்தலும்‌, தோழி செவிலித்தாய்க்குத்‌ தகுதியுடைய மொழிகளால்‌ 
அறிவித்தலும்‌. ஆகும்‌. 'அறத்தொடு கிற்றல்‌ என்னும்‌ இத்தொடர்க்கு “அறம்‌ என்‌ 
பது தக்கது. தக்கதனைச்‌ சொல்லி" கிற்றல்‌?? எனவும்‌ “அறம்‌ என்பது கற்பு. 
கற்பின்‌ ன்‌ நிற்றல்‌?” எனவும்‌ பொருள்‌” விளக்கும்‌ தருவர்‌ இறையனார்‌ களவியல்‌ 
உரையாசிரியர்‌. 


இங்கு, அறத்தொடு கிற்குங்காலீம்‌ என்பது, தலைவி தோழிக்கு அறத்தொடு 
கிற்குங்காலத்திகனை: என்பதும்‌. *அறத்தியல்மரபு இலள்‌” என்றது, “தலைவியின்‌ . 
இசைவின்றித்‌ தோழிதானே அறத்தொடு _நிற்கும்‌ முறைமையிலள்‌? என்பதும்‌ இளம்‌ 
பூரணர்‌ உரையாற்‌ புலனாகும்‌, 


௩௮ தொல்காப்பியம்‌ - பொருளகஅிகாரல்‌ 


உயர்மலை நாடற்‌ குரைத்தல்‌ ஒன்றோ 

துயர்மருங்‌ கறியா அன்னைக்‌ இிந்நோய்‌ 

தணியுமா றிதுவென உரைத்தல்‌ ஒன்றோ 

செய்யா யாதலிற்‌ கொடியை கோழி 

மணிகெழு நெடுவரை அணிபெற நிவந்த 

செயலை யந்தளிர்‌ அன்னவென்‌ 

மதனின்‌ மாமைப்‌ பசலையுங்‌ கண்டே” (நற்றிணை.௨௪௪) 


என வரும்‌, தோழி யறத்தொடு நிற்றல்‌ வருகின்ற சூத்திரத்தாற்‌ 
கூறு ப, (கக) 
நச்‌ னார்க்னியம்‌ ; 

இது, தலைவியால்‌ தோழிக்கு வருவதோர்‌ வழுவமைக்கின்‌ 
மது. ்‌ 


(இ-ள்‌) அறத்தோடு நிற்குங்‌* காலத்தன்றி- தலைவி இக்‌ 
சளவினைக்‌ தமர்க்கறிவுறுத்தல்‌ வேண்டுமெலனுங்‌ கருத்தனளாகிய 
காலத்தன்றி; தோழி அறத்தியன்‌ யர்‌ பிலளென்ப-தோழி அறத்தி 
னியல்பாகத்‌ தமர்க்குக்‌ கூறும்‌ முறைமையிலளெல்று கூறுவர்‌ 
புலவர்‌ (எ-று.) 


காலமாவன நொதுமலர்வரைவும்‌ வெறியாட்டெடுத்தலும்‌ 
முதலியன. தலைவி களவின்கண்ணே கற்புக்கடம்‌ பூண்டு ஒழுகு 
கன்றாளை நொதுமலர்‌ வரவைக்‌ கருதினார்‌ என்பதூஉம்‌, இற்‌ 
பிறந்தார்க்கேலாத வெறியாட்டுத்‌ தம்மனைக்கண்‌ நிகழ்ந்ததூஉந்‌ 
கலைவிக்கிறந்தபாடு பிறக்குமென் று உடகொண்டு அவை 
பிறவாமற்‌ போற்றுதல்‌ தோழிக்குக்‌ சடனாதலின்‌ இவை நிகழ்வ 
. தற்கு முன்னே தமர்க்கறிவித்தல்‌ வேண்டும்‌; அங்ஙனம்‌ அறிவியா 
தருத்சலீன்‌ வழுவாயபைந்தது. 


“இன்றியாண்‌ டையனோ தோழி குன்றத்துப்‌ 
பழங்குழி யசழ்ந்த கானவன்‌ கிழங்கின்‌ 
கண்ணன்‌ தூமணி பெறுஉ நாடல்‌ 


முகா. முலமாக, கல்‌ விது. 


1. அறத்தொடு நிற்குங்காலம்‌ ஆவது தலைவியை அயலார்‌ மணாம்பேச 


எண்ணிவருதலும்‌ தலைவிமின்‌ மெலிவறிந்த செவிலி அம்மெலிவு நீங்க வேலனைக்‌ 
கொண்டு வெறியாட்டு நிகழ்த்துதலும்‌ முதலியன நிகழும்‌ நிலையில்‌ உ யிரினுஞ்‌ 


சிறந்த தலைவனொடு தனக்குளதாகிய ௩ட்பினைப்‌ பெற்றோர்க்குப்‌ புலப்படுத்தல்‌ 
ம வண்டு! என்னும்‌ எண்ணம்‌ தலைவியின்‌ உள்ளத்தே தோன்றி அதனைத்‌ 
தோபழ்க்ரூப்‌ புலப்படுத்துங்காலம்‌, அக்காலத்தி லன்றித்‌ தோழி செவிலிக்கு அறத்‌ 
தொடு நிற்றலை இலள்‌ எனவே தலைவியின்‌ குறிப்புணர்ந்த 


அ] 


பன்னரே தோழி அறத்தொடு மிற்றற்குரியள்‌ என்றவாறாம்‌, 


பொருளியல்‌ - நூற்பா கக ௩௧ 


அறிவுசாழ்க்‌ கொள்ளு மளவைச்‌ சிற் தொடி 
யெபயில்‌ வருகுலவ நீயெனப்‌ 
பொம்ம லோதி நீவி யோனே,” (குறுந்‌. 279) 


இது, தெொதமலர்‌ வரைவுகூறிஉசாவி அறத்தொடு நின்றது. 


ல்‌ வு 34) 
இத வெறியாட்டெடுத்தவழி அறத்தொடு நின்ற; 


88 


“சுடவுட்‌ சுற்சனை யடையிறந்‌ தவிழ்ந்த 


“அகவன்‌ மாளே அவன்‌ மகளோ.” ர்‌ 292) 
இது.சுட்டுக்காணிய! நின்றவீடத்து அறத்தொடு நின்றது. 


அதவும்‌? வெறியாட்டின்கண்‌ அடங்கும்‌, தலைவிக்குக்‌ 
குறிப்பினுமிடத்தினுமல்லது வேட்கை நெறிப்பட வாராமையிற்‌ 
சினனாள்‌ கழித்தும்‌ அறத்தொடு நிற்பா ளாகலானுஞ்‌ செவிலியும்‌ 
தற்றாயுன்‌ போட்ட பொழுதே அறத்‌தொடுநிற்ப ராகலானும்‌ 
ஆண்டு வழுவின்று ; (௧௨ 


ஆய்வுரை : 


இது, களவொழுக்கம்‌ உ முக்கள்‌ தோழிக்குரியதோர்‌ இடல்‌ 
புணர்த்துகன்றது 


(இ-ள்‌) தலைவி தலைவனொடு தனக்குண்டாகிய தொடர்‌ 
பினைத்‌ தம்பெற்றோருக்கு அறிவித்தல்‌ வேண்டும்‌ என்னுங்கருத்‌ 
தினளாகிய காலத்தன்றித தோழி தானே அறத்தொடு நிற்கும்‌ 
முறைமையிலள்‌. எ-று 


அறத்தியல்‌ மரபாவது, தலைவி அன்பிற்‌ சிறந்தான்‌ ஒருவ 
னைத்‌ தனக்குரிய தலைவனாகத்‌ தன்னுள்ளத்திற்கொண்டுள 
ளாள்‌ அவளை அவளால்‌ விரும்பப்பெற்ற தலைவனுக்கே மணஞ 
செய்து கொடுத்தல்‌ வேண்டும்‌ எனக்‌ காதலர்‌ இருவரது அன்பின்‌ 


1. காணிய--காண; செய்யிய வென்னும்வாய்‌ பாட்டு வினையெச்சம்‌, கட்டும்‌ 
காணுதலாவது, நெல்‌ முதலிய தானியங்களை முறத்திலிட்டுப்பகுத்து அவற்றை 
இரண்டிரண்டாக வைத்து ஒற்றை இரட்டை பார்த்துக்‌ குறிசொல்லுதல்‌. 

2. அதுவும்‌ -கட்டுக்காணுதலாகிய அதுவும்‌, 

8. செசவிலியும்‌ நற்றாயும்‌ கேட்ட அப்பொழுதே அறத்தொடு நிற்பார்‌ ஆத 
லின்‌ அவ்விடத்தில்‌ அவர்பால்‌ வழுவின்று.தோழிதலைவனொடு தலைவிக்குள தா கிய 
தொடர்பினைத்தலைவி கூறுதற்குமுன்னேயுணர்ந்தாளாயினும்‌ தலைவியின்‌ குறிப்‌ 
பறிந்த பின்னரே அறத்தொடு நிற்கவேண்டுதலின்‌ அங்ஙனம்‌ காலந்தாழ்த்தல்‌ வழு 
வாய்‌ அமைத்துக்கொள்ளப்‌ படுவதாயிற்று என்பதாம்‌. 


௪ம்‌ தொலகாப்‌ பியம்‌-பொருளகிகாரம்‌ 


ட. ன ரத ர ரத வது 
தொடர்பினை பற்களின்‌ ழிரின்று த்‌ ட்‌. 
2 எனப்படும்‌. அறத்தொடு 'நிற்றல்‌, எனனும்‌ இகதொடர்க்கு 
்‌ அறம்‌ எனபது : தக்கது! தககதனைச்‌, சொலலி நிற்றல்‌ எனவும்‌. 
அறம்‌ என்பது: கற்பு; கறபின்‌ “தலை, நிற்றல* எனவும்‌. பொருள்‌ 
கொள்வர்‌ இறையனார்‌. களவிய்லுசையாசிரியர்‌ 


தலைவன்‌ தலைவி என்னும்‌ இருவரும்‌ இயற்கைப்புணறச்சி. 
யாகிய முதற்காட்சியில்‌ ஒருவரையொருவர்‌ கண்டு கூடிய முறைமை 
தூய அன்பொடுபொருந்திய'' ' அறத்தின்‌ வழிப்பட்ட, ..தற்செயலே 
யென்பதனைத்‌ தோழி செவிலிக்கு எடுத்துரைத்தல்‌ களவுவெளிப்‌ 
படுததலின்‌' கருத்தாகும்‌. இங்கனம்‌ வெளிப்படுத்தும்‌ முறையினை 
அறத்தொடு நிற்றவ. என: வழங்குசல்‌ தொலகாபபிமீனார்‌. கால்த்‌ 
இற்கு முற்பட்ட . மரபாகும்‌ ' எனபது, . 'அ௱த்தெஈடு நிற்கும்‌ காலத்‌ 
தன் றி” எனவரும்‌. இச்சூத்திரத்தொடரால ' நன்கு: தெளியப்படும்‌ 


௧: எளித்தல்‌.,ஏத்தல்‌ வேட்கை யுரைத்தல்‌. 
கூறுதல்‌. உசாஅதல்‌ ஏடு; தலைப்பாடு 
உண்மை. செப்பும்‌: திளைவியெரடு. தொகைஇய 

ஏழு வகைய! என்மனார்‌; புலவர்‌; 


இளம்‌ பூரணம்‌ : 

என்‌ ஏனின்‌... இது தோழி௮றத்தொடு நிற்குமாறு உணர்த்‌. 
திற்று. 

இதநிதப்‌ . பொருள்‌ களவியலுள்‌ தோழிக்ற்றுச்‌, உரைக்‌ 
இன்றுழி' 'உரைக்கப்பட்டது * (௧௨) 


ம த்வா ளர்‌ ர வலர வை 


த தொ கைட, யவ்வெழுவகைய! என்பது ௩ச்சினார்க்கினியர்‌ கொண்டபாடம்‌ , 

"தோழிக்குரிய 'கிள்வியெல்லாக்‌.. தொகுத்துணர்த்தும்‌ களவியல்‌ ௨௫ 

ஆம்‌ சத்திரத்தில்‌, 'முன்‌னிலையறவெனப்படுதீலென்‌ நிருவகைப்‌ புரை தீர்கிளவி 

தாயிடைப்‌ புகுப்பினுமம? என “ வருக்தொடருக்குரிய உரைப்பகுதியிலே -இப்பொருளி 

யற்‌ சூச்திரத்திலைத்‌, தாம்‌. 'எடுத்துக்கரட்டிப்‌ பின்‌ வருமாறு இதற்கு உரைவிளக்கம்‌ 

தந்தமையின்‌ இதற்குப்‌ பொருள்‌. களலியலுள்‌ - தோழி கூற்று" ' உரைக்கின்‌ றுழி 
உ ரைக்கப்ப்ப்டது? என்றார்‌. “இளம்பூரணர்‌... 


எனித்தல்‌ என்பது, தலைவன்‌ கம்றா்ட்டு' எிளியனென்று. கூறுதல்‌, அதனது 


பயம்‌. மகளுடைத்தாயர்‌. தம்வழி * ஒழுகுவார்க்கு மகட்கொடை 'வேண்டுவராதலான்‌ 


எலியின்‌ / என்‌.பு.து கூ றி அறத்தொடு , நிற்கப்பெறும்‌. '. ஒறு 


பொருளியல - நூறபா ௧௨ ௪௧ 
நச்சினார்ககனியப ; 
இதவு.! அவ்௨.றத்தொடு நிலை இனைக்தென்கின்றது. 


(இ-ள்‌.) எளிந்தல்‌_-தலைவனை எளியனாகக்‌ கூறுதல்‌; 
ஏத்தல்‌- அவனை உயாததுகி கூறல்‌; வேட்கை உரைத்தல்‌- அவ 


மட்கக்க்ல் பன்ன ன்ன்ளள்ளள்க்கள்க்ககள்கள்ளளள்க்களள்ளைக்கள்கள்க்களள்க்ககக்கள்க்கக்ளளை லல ல* ௮.௫ ஒக.-. ஸல ஸல கர உனை லல ல..ஐ.ஐ.௫.ஒ௮ எ ல.ஒஸ கு ஸ.-.௨ஒ ௭.௫௬. ஓ ௫௮௭ ௮௨.௮௫௯௫ஷ.௫.ஷ.௭.௮.-.-.௨.௬௬.௫௨௪-.-௬.௧.௮.௰ஒ.௮.ஐ.௮. ௭௭ ௪௪ 


ன கறு ப்்‌ அறிக? (அகநானுறு-ளய) எனவரும்‌. “அன்னை; 
நது கற்‌! 
த்தல்‌ என்பது, தலைவனை உயர்த்திக்‌ கூறுதல்‌, அது மகளுடைத்தாயா 


பா த்‌ துக்கூறி அறத்தொடு கிற்‌ கப்பெறும்‌, எ-று 


“அன்‌ லாய்‌ வாழி "வேண்‌ டன்னை... 


தலைவன்‌ உயர்ந்தான்‌ ? என்‌ றவழி மன மகிழ்வராகலின்‌, அவ்வாறு கூறப்பட்டது. 


இதனளவுண்டு2 ந காள்மதிவல்லோர்க்கே!?: (அகம்‌-—௪ ௮) 
இதனுள்‌ கழுநீர்‌ மாலையன்‌, வெட்சிக்கண்ணியன்‌ எனக்‌ கூறின. . மையால்‌ * 
அவன்‌: : நாட்டிற்கும்‌ மலைக்குந்தலைவன்‌ .. என்பதுபடவும்‌, அருக ்‌ தெரிக்து' 
கொண்டு புலியா து? என்ற 'அவனது ய மறு உயர்த்தவாறுங்‌ காண்க... 


வேட்கையுரைத்தலாவது, தலைவன ' மாட்டுத்‌. தலைவி வேட்கையும்‌ ல்‌ 


மா ட்டுத்‌' தலைவன்‌. வேட்கையும்‌ கூறுதல்‌. வேட்கைகூறி அறத்தொடு நிற்கும்‌ எ-று 


“நின்மகள்‌” உண்கண்‌ பன்மாண்நோக்கிச்‌ 'சென்றோன்‌? (அகம்‌' வசு) 


என்பது தலைவன்‌ : வேட்கை.  கூறிய்வாறாம்‌ 


“அன்னாய்‌ வாழிவேண்‌ டன்னையென்‌ றோழி 
௩னி நாணுடைய 'ளெனினு மஞ்சு 
மொலிவெள்ளளுகி : யோங்குமலை காடன்‌. 
மலர்ந்த மார்பிற்‌ பாயல்‌ 


தவகனி வெய்யள்‌ , கோகோ யானே ??. (ஜங்குறு-உ எரு) 


ம்‌; 


இது தலைவி 'வேட்கை கூறியது. 
"கூறுதலாவது, தலைவியைத்‌ தலைவற்குக்‌ கொடுக்கவேண்டும்‌ என்பது. படக்கூறுதல்‌, 


த டம்‌ “சான்றோர்‌” ரன. யரு) எனவும்‌ 


உசாவுதல்‌ என்பது, வெறியாட்டுங்‌ கழங்கும்‌ இட்டுரைத்துழி வேலனோடா 
தல்‌ பிறரோடாதல்‌ - தோழி உசாவுதல்‌, 
““முருகயர்ந்து _ வந்த முதுவாய்‌ வேல... 


ண்ட்‌ 9 நம்‌ பட ந ்‌ 
சிலம்பன்‌, . தண்டா ரகலமும்‌ * உண்ணுமோபலிமே?' (குறுக்_- ௩௬௨.) 
இது ; -வேலனொடு உசாவுதல்‌, 
“இ ன்நியாண்டையனோ தோழி. 
| எம்மில்‌ 'வருகுவை நீயெனப்‌: ., 


பொம்மலோதி நீவியேோனே ): றுக்‌, கக.) 
இது செவிலி கேட்பத்‌ . தலைவியொடு தோழி உ.சாவியது. ' * பிறவுமன்ன, 


௪2. தொல்காப்பியம்‌-பொருளாகிகா?ம்‌ 


வியுந்‌ தோழியும்‌ வெறியாடடிடத்தும்‌ பிரிவி..த்தஞ்‌ சில கூறுதற்‌ 
கண்ணே தாமும்‌ பிறருடனேயும்‌ உசாவுதல்‌; ஏதி? ஓஈவன்‌ 


னது வேட்கை மிகுக்தரைத்துக்‌ கூறல்‌; கூறுகல்‌ உசாசல்‌? தலை 


களிறும்‌ புலியும்‌ நாயும்‌ போல்வன காத்து எம்மைக்‌ டைக்‌ கொண்டா 
னெனவும்‌ பூத்தத்தான்‌ தழைகந்தானெனவும்‌ இவைமுதலியகாரண 
மிட்டுணர்த் தல்‌; தலைப்பாடு 2: இருவருத்‌ தாமே எஇ.. பட்டார்‌ 
யான்‌ அறிந்தலேனெனக்‌ கூறுதல்‌; உண்மை மசேட்பு& இல பராஇ 
தொகை - என்று அவ்வாறனையும்‌ படைகழுபொழியாது 


தடு நதலைப்ப௩டு என்பு யாதாணு?மோர்‌ “ஆலை படிட்டுக்‌ கொண்‌ 
ஏது ம்‌ ஞர்‌ ப்‌ ல்‌ * ட்‌ அ ல்ச்‌ ௮. த 
தலைப்பட்டமைகூறுதல்‌. 
உ.ம்‌. “காமர்‌ கடும்புனல்‌ கலந்தெம்மொடாடுவாள்‌... 
அருமமை தரல்வேண்டிற்‌ ருகிற்கும்‌. பெருமையனே? (கலித்‌, ௩௬) 
இது புனவிடை உதவினானெனத்‌ தலைப்பாடு கூறியது, 


[5 2 ன்‌ தப தடம்‌. பட த 
சுள்ளசுனைநலம்‌ ...ஈர்ங்கடாயானை 
உதணாற்கடிக்தானுளன்‌?? (திணைமாலை ௨ 

இது களிற்றிடை உதவினானேனத்‌ தலைப்பாடு கூறியது, 


ந ல்ரம 


“அன்னாய்‌ வாழ்வேண்டன்னை யென்னை 


த . வ்‌ ல்‌ A ௩ ந ்‌ ன்‌ - 
தானும்‌ மலைக்தான்‌ எமக்கும்‌ தழையாயின ?௪ (ஐங்குறு உக) 
இது தழையுங்‌ கண்ணியும்‌ தந்தான்‌ என்பதுபடக்‌ கூறியது 


உண்மை செப்புங்கிளவிமாவறு, பட்டாங்கு கூறுதல்‌. (பட்டாங்கு 
கூறுதலாவது நிகழ்ந்தது ஙிகழ்ந்தபடியே கூறுதல்‌) 
**அல்கன்மழை பொழிந்த வகன்க ணருவி 
யாடுகழை யடுக்கத்‌ திழிதரு நாடன்‌ 
பெருவரை யன்ன திருவிறல்‌ வியன்மார்பூ 
முயங்காது கழிந்த நாஸிவள்‌ 


மயங்கிதழ்‌ மழைக்கண்‌ கலிழு மன்னாய்‌.7! (ஐங்குறு. ு உ. பட 


இவ்வகை யெல்லாம்‌ தத்தங்‌ குடிமைக்கேற்ற வழிக்கொள்க?? என்பது 
இச்சூத்திரத்துக்‌6 இளம்பூரணர்‌ தந்த உரையும்‌ விளக்கமுமாகும்‌.. 

1. கூறுதல்‌ உசாதல்‌ -- கூறுதற்கண்‌ உ சாவுதல்‌,, அவ்தாவது தலைவியும்‌ 
தோழியும்‌ வெறியாட்டு கிகழுங்காலத்தும்‌ தலைமகள்பால்‌ பிரிவின்‌ துயர்‌ மிக்க 
நிலையில்‌ தம்மிருவர்க்குள்ளே நிகழும்‌ கூற்றினலும்‌ வேலன்‌ கட்டுவிச்சி! முதலிய 
ருடன்‌ நிகழும்‌ கூற்றிலும்‌ தோழி வினாவுதல்‌, 
| 2. ஏதீடு - தலைவன்‌ தலைவியை எ திர்ப்பட்டமைக்குக்‌ காரணம்‌ 
இட்டுரைத்தல்‌. 


8. தலைப்பாடு--இயல்பாகவே எதிர்ப்பட்டனர்‌ என்றல்‌. கூறுதல்‌ உசாதல்‌ 
என்பதனைக்‌ கூறுதல்‌ எனவும்‌ உசாதல்‌ எனவும்‌ இரண்டாகவும்‌ *ஏதீடு தலைப்‌ 


பாடு? என்பதனை ஒன்றாகவும்‌ கொண்டு எண்ணுவர்‌ இளம்பூரணர்‌. 


பொருளியல்‌- நூற்பா ௧௨ ௪௩ 


பட்டாங்கு கூறு தலென்னுங்‌ கிளவி யோடே கூட்டி; அவ்‌ எழுவகைய 
என்மனார்‌ புலவர்‌ - அத்தன்மைத்தாகிய ஏழு கூற்றையுடைய 
அறத்தொடு நிற்றலென்று கூறுவர்‌ புலவர்‌ (எ-று.) 


“அவ்வெழுவகைய” என்றதனால்‌ உண்மை செப்புங்கால்‌ 
ஏனை ஆறுபொருளினுட்‌ சில உடன்கூறி உண்மை செப்பலும்‌, 
ஏனைய கூறுங்காலுந்‌ தனித்தனி கூறாது இரண்டு மூல்றும்‌ உடனே 
கூறுதலுங்‌ கொள்க. 


உ-ம்‌: **எல்லும்‌ எல்லின்‌ றசைவுபெரி துடையேன்‌ 
மெல்லிலைப்‌ பரப்பின்‌ விருந்துண்டு யானுமிக்‌ 
கல்லென்‌ சிறுகுடித்‌ தங்கின்மற்‌ றெவனோ 
எனமொழிந்‌ தனனே யொருவன்‌”” { அகம்‌. 118) 


என்பது எளித்தல்‌. 


புகன்மா யந்திப்‌ படுசுடரமையத்‌ 
தவன்மறை தே நோக்கி மற்றிவன்‌ 
மகனே தோழி என்றனள்‌?” (அகம்‌. 48) 


என்பது ஏத்தல்‌. 


““பூணாக முறத்சமீஇப்‌ போதந்தான்‌?* (கலி. 39) 
என்பது வேட்கையுரைத்தல்‌. 


மூருகயர்ந்து வந்த முதுவாய்‌ வேல 

சினவ லோம்புமதி வினவூத லுடையேன்‌ 

பல்வே றுருவிதற்‌ சில்லவிழ்‌ மடையொடு 

சிறுமறி கொல்றிவள்‌ நறுநுதல்‌ நீவி 

வணங்கினை கொடுத்தி யாயின்‌ அணங்கிய 

விண்டோய்‌ மாமலைச்‌ சிலம்பன்‌ 

ஒண்தார்‌ அகலமும்‌ உண்ணுமோ பலியே.”” (குறுந்‌. 82) 


இது வேலனொடு நல்‌ க்கக்‌ கூறுதற்கண்‌ உசாதலென 
விரிக்க. 


“வாடாத சான்றோர்‌ வரவெதிர்‌ கொண்டிராய்க்‌ 

கோடாது நீர்கொடுப்ப தல்லது--கோடா 

எழிலும்‌ முலையும்‌ இரண்டிற்கும்‌ முந்நீர்ப்‌ | 

பொழிலும்‌ விலையாமோ போந்து” (திணை, நூற்‌, 15) 


தொல்காப்பியம்‌-பொருளதிகாரம்‌ 


இதுவும்‌ .உசாதலாய்‌ அடங்கும்‌. 


அரவக்‌, .னஞ்செருககுத்‌. ,துன்னுதொறும்‌ வெகுளும்‌ 
முளைவாள்‌ எயிற்றி 'வள்ளுதிர்‌ ஞமலி 
இளையாச்‌ கண்ண 'வளைகுபு நெரிதர. 
நீநிங்குவன .. 'மெழுந்து? நல்லடி தளர்ந்தியாம்‌ 
இடும்பைகூர்‌ மனத்தே மருண்டு புலம்படர 
ம்றுபொரு. தோட்ட்ம புகல்வின்‌ வேறுபுலத்‌ 
தாகாண்‌ விடையின்‌ அணிபெற வந்தெம்‌ 
அலமர லாயிடை வெரூஉதல்‌ அஞ்சி 
மெல்லிய இனிய மேவரக்‌ கிளந்தெம்‌, , 
ஐம்பால்‌ ஆய்கவின்‌ ஏத்தி  பொண்தொம்‌ 
அன்ச்மென்‌. . வல்‌ அவ்வாங்‌ குந்தி 
மட்மதர்‌. மழைக்கண்‌ இளையீர்‌ இறந்த 
கெடுதியும்‌; . உடையேன்‌ என்றனன்‌”? 


(குறிஞ்சிப்பாட்டு, 130 142) 


என நாய்காக்கவாறும்‌, 


'“கணைவிடு. படையூக்‌ கானங்‌ கல்லென 
'ம்டூவிடு, வீளையர்‌ இவழகடுத்‌ தெதிரக்‌ 
'காச்ப்பெயல்‌ உருமிற்‌, பிளிறுச்‌ சீர்த்தக 
'இரும்பிணாத்‌ தடக்கை இருநிலஞ்‌ சேர்த்துச்‌ 
சினந்திகழ்‌. , சடாஅஞ்‌ செருக்கிமரங்‌ கொல்பு 
மையல்‌ வேழம்‌ மடங்கலின்‌ எதிர்‌ கர 
உய்விடம்‌ அறியே மாகி யொய்யெனத்‌ 
தருந்துகோல்‌ . எல்வளை தெதளிர்ப்ப நாணுமறந்து 
விதுப்புறு மனத்நேம்‌ விரைந்தவற்‌ பொருந்திச்‌ 
'சூருறு மஞ்ஞையி னடுங்க வார்கோல்‌ 

உடுவுறு பகழி “வீர்ங்கிக்‌ கடுவிசை 

அண்ணல்‌ யான்ன்‌ அணிமுகத்‌ தழுத்தலிற் 
புண்ணுமிழ்‌ குருதி முகம்பாய்ந்‌ திழிதரப்‌ 

புள்ளி வரிநுதல்‌ சிதைய நில்லா 

தயர்ந்துபுறங்‌ கொடுத்த பின்னர்‌ நெடுவேள்‌ 
அணங்குறு மகளி ராடுகளங்‌ கடுப்பத்‌ 
திண்ணிலைக்‌ கடம்பின்‌ திரளரை வளைஇய 
துணையறை மாலையிற்‌ கைபிணி விடேஎம்‌ 


பொருளியல்‌- நூற்பா ௧௨ கி 


எனக்‌ 


நுரையுடைக்‌ கலுழி பாய்கலின்‌ உரவுத்திரை 
அருங்கரை வாழையின்‌ நடுங்கப்‌ பெருந்தகை 
அஞ்சில்‌ ஒதி யசையல்‌ எனையதூ.உ.ம்‌ 
அஞ்சல்‌ ஓம்புநின்‌. அணிநலங்‌ காக்கென 
மாசறு சுடர் நுதல்‌ நீவி நீடுநினைந்‌ 
கென்முக நோக்கி நக்கனன்‌..... ... வ 
(குறிஞ்சிப்‌ பாட்டு, 160-183) 
களிறு காத்தவாறும்‌, புனலுள்‌ எடுத்தவாறுங்‌ காண்க. 


'“புலிபுலி யென்னும்‌ பூசல்தோன்ற 
க்‌ நிற்றத்‌ தோனே.” ்‌ (அகம்‌, 48) 


இது, புலிகாத்தற்கு வந்தானென இட்டுரைத்தது. 


“அன்னாய்‌ வாழிவேண்‌ டன்னை என்னை 

தானு மலைந்தான்‌ எமக்குத்‌ தழையாயின 

பொன்வீ மணியரும்‌ பினவே 

யென்ன மரங்கொலவர்‌ சார லவ்வே.'” (ஐங்குறு. 391] 


இது, தோழி தழைதந்தானென அறத்தொடு நின்றது. 


“சுள்ளி சுனைநீலஞ்‌ சோபா லிகைசெயலை . 
அள்ளி அளகத்தின்‌ மேலாய்ந்து”” (திணை, நூற்‌. a) 


இதனுள்‌ அகக்‌ ல்‌ பூத்தந்தமை கூறி 


னான்‌. 


“பிறி தொன்‌ றின்மை யறியக்‌ கூறிக்‌ 
கொடுஞ்சுழிப்‌ புகாஅர்த்‌ தெய்வ நோக்கிக்‌ 
கடுஞ்சூள்‌ தருகுவ னினக்கே,"" .. (அகம்‌. 110) 


இது தனலப்பாடு, 


““நேரிறை முன்கை பற்றி: நுமர்தர 
நாடறி நன்மணம்‌ அயர்கஞ்‌ சின்னாள்‌. 
கலங்கல்‌ ஓம்புமின்‌ இலங்கிழை யீரென 
ஈர நன்மொழி தீரக்‌ கூறித்‌ 
துணைபுணர்‌ ஏற்றின்‌ எம்‌ மொடு. வந்து. 


௪௬ தொல்காப்பியம்‌-பொருளகிகாரம்‌ 


துஞ்சா முழவின்‌ மூதூர்‌ வாயில்‌ 

உண்டுறை நிறுத்துப்‌ பெயர்ந்தனன்‌ அதற்கொண் 

டன்றை அன்ன விருப்போ டென்றும்‌ 

இரவரன்‌ மாலைய னேவரு தோறுங்‌ 

காவலர்‌ சுடுகினுங்‌ கதநாய்‌ குரைப்பினும்‌ 

நீதுயில்‌ எழினும்‌ நிலவுவெளிப்‌ படினும்‌ 

வேய்புரை மென்தோள்‌ இன்றுயில்‌ என்றும்‌ 

பெறா அன்‌ பெயரினும்‌ முனிய லுறாஅன்‌ 

இளமையின்‌ இகந்தனறும்‌ இலனே 

வளமையில்‌ தன்நிலை திரிந்தன்றும்‌ இலனே” 
(குறிஞ்சிப்‌ பாட்டு, 231௨-245) 


“*கன்மழை பொழிந்த அகன்கண்‌ அருவி 

ஆடுகழை அடுக்கத்‌ திழிதரு நாடன்‌ 

பெருவரை யன்ன திருவிறல்‌ வியன்மார்பு 

மூயங்காது கழிந்த நாளிஃண்‌ 

மயங்கிதழ்‌ மழைக்கண்‌ கலுமழும்‌ அன்னாய்‌?” (ஐங்குறு. 220) 


என வருவன உண்மைசெப்பல்‌. 


“காமர்‌ கடும்புனல்‌'' (கலி. 29) என்பதனுள்‌ இரண்டு வந்தன 
பிறவுமன்ன. (௪௩) 


ஆய்வுரை : 


இது, தோழி செவிலிக்கு அறத்தொடு நிற்குமாறு உணர்த்து 
கின்றது. 


(இ-ள்‌) .எளித்தல்‌, ஏத்தல்‌, வேடகையுரை தல்‌, கூறுதல்‌ 
உசாதல்‌,, ஏதீடு தலைப்பாடு, உண்மைசெப்புங்கிளவியொடு 
சேர்த்து அறத்தொடு நிற்றற்‌ பகுதி எழுவகைப்படும்‌. எ-று. 


செவிலிக்குத்‌ தோழி அறத்தொடுதிற்குங்கால்‌, தன்னிகரற்ற 
தலைவன்‌ இளையோராகிய எங்களிடத்து மிகவும்‌ எளியனாக 
நடந்துகொண்டான்‌ எனக்‌ கூறுதலும்‌, இத்தகைய அருளும்‌ சிறப்‌ 
பும்‌ உடையான்‌ அத்தோன்றல்‌ எனத்‌ தலைவனை உயரத்துப்‌ 
புகழ்தலும்‌, தலைவன்‌ தலைவியிருவரும்‌ ஒருவரொருவர்பால்‌ 
அன்பினால்‌ நிரம்பிய வேட்கையுடையார்‌. எனக்கூறுதலும்‌, அத்‌ 


பொருளியல்‌ - நூற்பா ௧௩ ச 


தசைய தலைவனுக்கே நம்‌ தலைவியை மணஞ்செய்து கொடுத்தல்‌ 
வேண்டும்‌ என்னும்‌ குறிப்புத்‌ தோன்றக்‌ கூறுதலும்‌, தலைவியின்‌ 
நோயினைத்‌ தணித்தல வேண்டி வேலன்‌ முதலியோரைக்‌ கொண்டு 
வெறியாட்டு முதலிய நிகழ்ததியபொழுது அவை தலைவியின்‌ 
வருத்தத்தைத தணித்தற்குரியன அஉல எனக்கூறிக தடுத்தல்வேண்டி 
அவர்களபால சிலவறறை வினாவுதலும்‌, தலைவன்‌ யாதேனும்‌ 
ஒரு காரணத்தை முன்னிட்டு வருங்கால்‌ தன்கருததின்றி இயல்‌ 
பாகவே தலைமைகளை எதிர்ப்பட்டான்‌ எனக்கூறுதலும்‌, தலை 
மகனும்‌ தலைமகளும்‌ ஒருவரையொருவர்‌ எதிர்ப்பட்டபொழது 
நிகழ்ந்த நிசழ்ச்சியினை நிகழ்ந்தமுறையே மெய்ம்மையாக எடுத்‌ 
துக்‌ கூறுதலும என இவ்வேழு வகையால்‌ அறததொடு நிற்றல்‌ 
நிகழும்‌ என்பதனைத தொலகாப்பியனார்‌ இச்சூத்திரத்தால்‌ 


விளங்க அறிவுறுததியுள்ளமை காணலாம்‌. 


இங்கனம்‌ தோழி அறததொடு நிற்குங்கால்‌, தலைவியின்‌ 
குடிப்பிறப்பிற்கும்‌ செவிலியின்‌ அறிவிற்கும்‌ தலைவியின்‌ நாணம்‌ 
கற்பு முதலிய பெருமைக்கும்‌ தனது. காவலுக்கும்‌ தலைவனுக்‌ 
குரிய அறிவு நிறை, ஒர்ப்பு, கடைப்பிடியென்னும்‌ பெருந்தன்மைக்‌ 
கும்‌ தவறு நேராதபடி இக்களவொழுக்கம்‌ நிகழ்ந்த முறைமையினை 
முரண்பாடில்லாத மொழிகளால்‌ செவிலிக்கு எடுத்துரைத்தல்‌ 
மரபாகும என்பர்‌ இறையனார்‌ களவியலுரையாசிரியர்‌.. 


க௩. உற்றுழி யல்லது சொல்ல லின்மையின்‌ 
அப்பொருள்‌ வேட்கைக்‌ கிழவியி னுணர்ப. 

இளம்‌ பூரணம்‌ : 

என்‌--எனின்‌. இது செவிலிக்குரியதோர்‌ மரபுணர்த்திற்று, 


(இ-ள்‌) காமம்‌ மிக்கவழி யல்லது சொல்நிகழ்ச்சி யின்மை 
யின்‌ தலைமகள்‌ தான்‌ கருதிய ல்‌! வவ்து வேட்கையைத்‌ 


தலைமகள்‌ தன்னானே யறிவர்‌ என்றவாறு." 


1. உற்றுழியல்லது--காமம்‌ மிக்கவழியல்லது. 

சொல்லல்‌ இன்‌ மையின்‌ -- தலைமகள்பால்‌ சொல்நிகழ்ச்சியில்லாமையால்‌, “அப்‌ 
பொருள்‌. வேட்கை? என்றது, தலைமகள்‌ தான்‌ கருதிய பொருளாகிய தலைமகன்‌ 
மேற்கொண்டுள்ள வேட்கையினை. கிழவியின உணர்தலாவது, தலைமகளிடத்‌ துன 


வாகிய உடல்‌ மெலிவு முதலிய குறிப்புக்களால்‌ உணர்ந்து கொள்வல்‌, 


௮ கொலவ்காப்பியம்‌. பொருளதிகாரம்‌ 


பன்மையிற்‌ கூறினமையால்‌ அவ்வுணர்ச்சி பணத்‌ ஆ 
நற்றாய்க்கும்‌ ஒக்கும்‌ என்றவாறு,” 

இதனாற்‌ சொல்லியது, அறத்கொடு நிற்பதன்‌ முன்னம்‌ 
செவிலி குறிப்பினான்‌ உணரும்‌ எனக்‌ கொள்க. 

“அன்னாய்‌ வாழிவேண்‌ டன்னை நின்மகள்‌ 

பாலும்‌ உண்ணாள்‌ பழங்கண்‌ கொண்டு 

நனிபசந்‌ தனளென வினவுதி: ' | . (அகம்‌. ௪௮) 
என்றவழிச்‌ செவிலி குறிப்பினாள்‌ உணர்ந்தவாறு. காணக, 
வேட்கை தோற்றத்‌ தலைமகனில்லா தவழித்‌ தோழிகூற்று நிகழும்‌ 
அது ““காமர்‌ கடும்புனல்‌'' (கலித்‌. ௩௯) என்னும்‌ பாட்டினுள்‌ 
காண்க, (௧௩) 


தச்சினார்க்கனி௰ம்‌ : 


இது, மேலதற்கோர்‌ புறனடை. 


(இ-ள்‌) உற்றுழி* அல்லது சொல்லல்‌ இன்‌ மையின்‌ தலைவி 
யர்க்கு ஏதமுற்ற இடத்தன்றித்‌ தோழி அவ்வாறு மறை புலப்‌. 
படுத்துக்‌ கூறாளாதலின்‌; அப்பொருள்‌ வேட்கை இழவீயின்‌ 
உணர்ப - அம்‌ மறை புலப்படுத்துதல்‌ விருப்பத்தைத்‌ தலைவியர்‌ 
காரணத்தால்‌ தோழியா உணர்வர்‌ (எ_று.) 

*உணர்வ'ரென்று உயர்திணைப்‌. பன்மையாற்‌ கூறவே 
தலைவியருந்‌ தோழியரும்‌ பலரென்றார்‌. “கிழவி * யென்றாரேனும்‌ 
*ஒருபாற்‌ ளெவி” (தொல்‌ பொ. 228) “யென்பதனாற்‌ ' பன்மை 
யாகக்‌ கொள்க. உயிரினுஞ்‌ சிறந்த நாணுடையாள்‌. (1139) இது 
புலப்படுத்‌ தற்கு உடம்யடுதலின்‌ வழுவாயமைந்தது. 


க எனனம அணை கணு! ௩ 


1. உணர்ப? எனப்‌ பன்மையாற்‌ கூறினமையால்‌ இவ்வர்‌ ஐணர்வோர்‌ செவிலி 
பும்‌ கற்றாயும்‌ என்பது புலனாம்‌. 

2. தோழி தன்பால்‌. அறத்தொடு ய்து ல ஊமேயே செவிலி குறிப்‌ 
பினால்‌ உணரும்‌ என்பது! இச்சூத்திரத்தாற்‌. கூறப்பட்டது என்பது இனம்பூரணர்‌ 
கருத்தாகும்‌. = 

8. தலைவியின்‌ வேட்கைக்‌ குறிப்புணர்ந்து அறத்தொடு நிற்றற்குரியளாக 
மேலே கூறப்பட தோழிக்குரியதோ சியல்புணர்த்துவதாக இச்சூத்திரத்தினை ௩ச்‌ 
சினார்க்கினியர்‌ பொருள்‌ கொண்டமையால்‌ “இது மேலதற்கோர்‌ புறனடை? எனக்‌ 
கருத்துரைவரைந்தார்‌. oO 

4, உற்றுழி. .துன்பமுற்றகாலத் து. ட்‌ - உற்றுழியுதலியும்‌? (புறம்‌) என இச்சொல்‌ 
இப்‌? ின்றுள்ளமை காண்க. ஏதம்‌. துன்பம்‌. 


பொருளியல்‌- நூற்பா ௧௩ ௪௯ 
இன்னுயிர்‌ கழிவ தாயினும்‌ நின்‌ மக்ள்‌ 


ஆய்மலர்‌ உண்கண்‌ பசலை 
காமநோயெனச்‌ செப்பா தீமே.” (அகம்‌ 52) 


மவ்த்‌ இலக்கணமென்பது மேலைச்சூத்திரத்தாற்‌ 
கூறுப. (௧௪) 


ஆய்வுரை: இது, செவிலிக்கும்‌ நற்றாய்க்கும்‌. உரியதோர்‌ 
திறம்‌ உணர்த்துகின்றது. (இ-ள்‌) காமவுணர்வு மிக்குத்‌ தோன்‌ 
றிய வழியல்லது சொல்றிகழ்ச்சியிவலாமையால்‌ அத்தகைய காதற்‌ 
பொருள்பற்றிய தலைமகளது வேட்கையினை அவளது தோற்ற 
முதலியன பற்றிச்‌ செவிலி முதலியோர்‌ குறிப்பினால்‌ உணர்வர்‌ 
எ-று. 


“உணர்ப, எனப்‌ பன்மையாற்‌ கூறினமையால்‌ இங்கனம்‌ 
தலைமகளது மெய்வேறுபாடுகண்டு அவளது உள்ளத்தின்‌ வேட்‌ 
கையினைச்‌ செவிலியும்‌ நற்றாயும்‌ தோழி அறத்தொடு நிற்கு 
முன்னரே குறிப்பினர்ல அறிறது கொள்வர்‌ என்பதாம்‌. உற்றுழியல்‌ 
வது-காமம்‌ மிக்குத்தோன்றியவழியங்லது. உறுதல்‌- மிகுதல்‌. 
சொல்லல்‌. இன்மையின்‌-—அதனைக்குறித்துச்‌ சொல்றிகழ்ச்சி தலை 
மகள்பால தோன்றுதல்‌ இலலையாதலின.. அப்பொருள்‌. வேட்கை 
"தலைமகள்‌ தானி கருதிய பொருள்மேற்கொண்ட வேட்கையினை., 
கிழவியின்‌ உணர்ப-தலைவியின்‌ குணஞசெயல்‌ மாற்றங்‌ 
களும்‌ உடல்பிமலிவும்‌ முதலிய பந்து ன்ப க்ப்‌ 
நற்றாயும்‌ முன்னரே உணரப்பெறுவர்‌. 


கோழி செவிலி த அறததொடு நிற்பதன்‌ முன்னமேயே 
செவிலி தலைமகளது களவொழமுக்கத்தைக்‌ குறிப்பினால்‌ கூர்ந்‌ 
துணர்ந்து. “தலைமகள்‌ பால தோன்றும்‌ இவ்வேறுபாடு எதனா, 
லாயிற்று' எனக்‌ தோழியை நோக்கி வினவியறிவாள்‌ என்பது 
இச்சு தால்‌ சத பெறு செய்தியாகும்‌. 


ம: இச்குலிறக்மிற்கு நக்கின க்கின்ற கொண்ட இப்பொருள்‌ னல்‌ 
அறத்‌ தொடு கிற்கும்‌ ... காலத்தன்றி அறத்தியல்‌ மரபிலள்‌ தோழியென்ப்‌ 
(ய௨உ) 6 என முன்னுள்ள சூத்திரத்திலேயே அமைக்து கிடத்தலானும்‌ : அறத்தியல்‌ மர. 
பிலள்‌*. என்றாங்கு இந்நூற்பாவில்‌ கிழவியின்‌ உணர்வாள்‌ என ஒருமைப்பாலாற்‌ 
கூறாது கிழவியின்‌ உணர்ப? எனப்பலர்பாலாற்‌ கூறுதலானும்‌ ர இந்நூற்பா இளம்‌ 
வணர்‌ கருதுமாறுபோன்று. செவிலிக்கும்‌ நற்றாய்க்கும்‌' உரியதோர்‌. மரபுணர்த்து. 
கின்றதாகக்‌. கொள்ளுதலே ஏற்புடையதாகும்‌. ந்‌ ணை 


மேலைச்சூத்திரமாவது “செறிவும்‌. நிறைவும்‌” என அடுத்து வரும்‌, நூற்பாவாகும்‌. 


தொல்காப்பியம்‌-பொருளதிகாரம்‌' 


௨0௬. செறிவும்‌ நிறைவும்‌ 1! செம்மையுஞ்‌ செப்பும்‌ 
அறிவும்‌ அருமையும்‌ பெண்பா லான. 


இளம்‌ பூரணர்‌ ்‌ 
ர்க்க இது பெண்டிர்க்‌ குரியதோர்‌ இயல்புணர்த்திற்று.. 
(இஃ-ள்‌.) செறிவு .என்பது அடக்கம்‌. 
நிறைவு என்பது- அமைதி. 
செம்மை என்பது--மனங்கோடாமை 
செப்பு என்பது-சொல்லுதல்‌ 


அறிவு என்பது--நன்மை பயப்பனவுந்‌ தீமை 
பயப்பனவும்‌ அறிதல்‌. 


அருமை என்பது உள்ளக்‌ கருத்தறிதலருமை. இவை எல்‌ 
லாம்‌ பெண்பக்கத்தன என்றவாறு. 


இதனாற்‌ சொல்லியது. மேற்சொல்லிய அறத்தொடுநிலை 
வகையும்‌ இனிக்‌ கூறுகின்ற வரைவுகடாதற்குப்‌ பகுதியும்‌ உண்மை 
வகையானும்‌ புனைந்துரைவகையானும்‌ கூறுங்கால்‌ இவை பேதை 
யராகிய பெண்டிர்க்கு இயையுமோ என ஐயுற்றார்க்குக்‌ கூறப்‌ 
பட்டது (௪௪) 


நச்சினார்க்கனியம்‌ : 


இது, மறைபுல்ப்படாமல்‌ ஒழுகுதல்‌ இலக்கணமென்றற்கும்‌ 
ட்டு ம்‌ ன்‌ ட்ப ந்தவ வன்‌ 


த ரச உடை ல்‌ லற ௪௪. 


ம்‌ என்பது கல்சினனைக்கினியா்‌ விம்‌ பாடம்‌. “நிறைவும்‌” எனப்‌ 


ந்‌ 


ண்ட. (நிறைவு என்பது அமைதி? எனப்‌ பொருள்கொண்டார்‌ இளம்பூரணர்‌. 

2, “மேற்சொல்லிய அறத்தொடு நிலைவகையும்‌ இனிக்கூறுகின்ற வரைவு 
கடாதற்‌ பகுதியும்‌?” என்‌ றிறாத்தல்‌ வேண்டும்‌. 

8. மேற்கூறியவாறு எளித்தல்‌ முதலாக எழுவகைப்பட அமைந்த உரைத்‌ 
திறங்களால்‌ ' அறத்தொடு நிற்றலும்‌ வரைதல்‌ வேட்கை வரைவு சுடாதற்‌ பகுதி 
களாற்‌ குறிப்பினாலும்‌ தம்‌ உள்ளத்துணர்வுகளைத்‌ தலைவனுக்கு வெளியிட்‌. 
டுரைத்தனும்‌ என உண்மைவகையாலும்‌ படைத்து - மொழிதலாகிய புனனந்துரை 
வகையாலும்‌ ஙிகழ்த்தும்‌ 'இவ்வுரையாடல்‌ பேதையராகிய பெண்டிர்க்குப்‌ பொருக்‌. 
துவதோ என ஜயுற்ற மாணவரை நோக்கி ஜயம்‌ அகற்றுவதாகு அமைகந்தது-இச்‌ 
சூத்திரம்‌ என்பது இளம்பூரணர்‌ கருத்தாகும்‌. 


பொருளியல்‌ -நூற்பா க௫ இக 


(இஃ-ள்‌.) செறிவும்‌ - அடக்கமும்‌; "நிறைவும்‌ - மறைபுலப்‌ 
படாமல்‌ நிறுத்தம்‌ உள்ளமும்‌”; செம்மையும்‌ - மனக்கோட்ட 
மின்மையும்‌; செப்பும்‌ - களவின்கட்‌ செய்யத்‌ தருவன கூறலும்‌; 
அறிவும்‌ - நன்மைபயப்பனவுந்‌ தீமை பயப்பனவும்‌ அறிவித்‌ 
தலும்‌; அருமையும்‌ - உள்ளக்கருத்தறிதலருமையும்‌; பெண்‌ 
பாலான - இவையெல்லாம்‌ பெண்பாற்குக்‌ காரணங்கள்‌ (௭ - று.) 


இவையுடையளெனவே மறைபுலப்படுத்தற்கு உரியளல்ல 
ளென்பதூஉம்‌ அதனைப்‌ புலப்படுத்தலின்‌ முற்கூறியன வழு 
வமைத்தனவுமாயிற்று, இவை வருஞ்சூத்திரத்திற்கும்‌ ஒத்த 
லிற்‌ சங்கநோக்கு,” (௧௫) 


ஆய்வுரை: இது, செயிர்தீர்‌ சிறப்பின்‌ நால்வர்‌ என மேற்குறிக்கப்‌ 
பெற்ற பெண்டிர்க்குரிய சிறந்த பண்புகளை விரித்துக்‌ கூறுகின்றது. 


(இ டு அடக்கம்‌, அமைதி, நேர்மை, உண்மையினை 
வற்புறுத்தும்‌ சொல்வன்மை, தீதொரீஇ நன்றின்பாலுய்க்கும்‌ 
நல்லறிவு, பிறர்பாற்‌ காணுதற்கரிய அருமை' என்பன பெண்டிர்க்‌ 
குரிய சிறப்பியல்புகளாகும்‌ எ-று. 

ஆகவே மேற்சொல்லிய: அறத்தொடு நிலைவகையும்‌ இனிக்‌ 
கூறும வரைவு. கடாதறபகுதியும்‌ ஆகியவற்றை உண்மைவகை 
யானும்‌ புனைந்துரைவகையானும்‌ கூறும்‌ ஆற்றல்‌ தோழி முதலிய 
பெண்பாலார்க்குண்மை இனிது புலனாம்‌. செறிவு--அடக்கம்‌. 
நிறைவு--அமைதி , சால்பு. *நிறையும்‌' என்பது நச்சினார்க்கிணி 
யர்‌ கொண்ட பாடம்‌, 'நிறையெனப்படுவது மறை பிறரறியாமை” 
(கலி-க௧௩௩) என்பது இங்கு நினைக்கத்தக்கது. 


௨0௭. பொழுதும்‌ ஆறுங்‌ காப்புமென்‌ றிவற்றின்‌ 
பட்டது னாகிய குற்றங்‌ காட்டலும்‌ 


1.£ ம ந்புல்ப்படாமல்‌ நிறுத்தும்‌ உள்ளும்‌? எனவரும்‌ உரைப்பகுதிகொண்டு 
இச்சூத்திரத்தில்‌ “நிறை! யென்பதே கச்சினார்க்கினியர்‌ கொண்டபாடம்‌ என்பது 
ஈன்கு தெளியப்படும்‌. 'நிறையெனப்படுவது மறைபிறரறியாமை?? (கலி-க௧ ௩) 
எனவரும்‌ கலித்தொகைத்‌ தொடரும்‌ இங்குக்‌ கருதத்தகுவதாகும்‌. இளம்பூரணர்‌ 
கம்னு ற கனம்‌, அமைதி” எனப்‌ பொருள்வரைந்துள்ள மையும்‌ இங்கு 

2, நார்ப்‌ செவிலி தோழி. கதவின்‌ "இயல்புரைப்பனவாக இதன்‌ 
மூன்னும்‌ பின்னும்‌ உள்ள சூத்திரங்களை கோக்கி நிற்றலின்‌ சிங்ககோக்கு எனப்‌ 
பட்டது. 


இ - தொல்காப்பியம்‌-பொருளதிகாரம்‌ 


தன்னை யழிதலும்‌ அவணூ றஞ்சலும்‌ 
இரவினும்‌ பகலினும்‌ நீவா என்றலும்‌ 
கிழவோன்‌ தன்னை வாரல்‌ என்றலும்‌ 
நன்மையுந்‌ தீமையும்‌ பிறிதினைக்‌ கூறலும்‌ 
புரைபட வந்த அன்னவை பிறவும்‌ 
வரைதல்‌ வேட்கைப்‌ பொருள என்ப, 


இளம்‌ பூரணம்‌ ; 


என்‌--எனின்‌, இது சோழி கூற்றிற்‌ கூறப்பட்ட சில கிளவிக்‌ 
குப்‌ பயன்‌ உணர்த்திற்று. 


(இ-ள்‌.) தலைமகன்‌ வருகின்ற பொழுதும்‌ தெறியும்‌ 
ஊரின்கட்‌ காவலும்‌ என்று சொல்லப்பட்டவற்றின்கண்‌ வரும்‌ 
தப்பினால்‌ உளதாகுங்‌ குற்றங்‌ காட்டலும்‌, தான்‌ மனனழிந்து 
கூறலும்‌, தலைமகட்கு வரும்‌ இடையுறு கூறலும்‌, தலைமகளைப்‌ 
பகற்குறி விலக்கி இரவுக்குறி நீவா என்றலும்‌, இரவுக்குறி விலக்கிப்‌ 
பகற்குறி நீவா என்றலும்‌, தலைமகனை வாராதொழியெனக்‌ 
கூறலும்‌, நன்மையாகவுந்‌ தீமையாகவும்‌ பிறபொருளை எடுத்துக்‌ 
கூறலும்‌, இத்‌ தன்மையவாகிக்‌ குற்றம்‌ பயப்ப வந்த அத்தன்மைய 
பிறவும்‌ புணர்ச்சி விருப்பமின்மையாற்‌ கூறப்பட்டனவல்ல ; வரை 
தல்வேண்டும்‌ என்னும்‌ பொருளையுடைய என்றவாறு, 


இவையெல்லாந்‌ தோழி கூற்றினுள்‌ கூறப்பட்டன. ஆயின்‌ 
ஈண்டோதிய தென்னை எனின்‌, அவை வழுப்போலத்‌ தோற்றும்‌ 
என்பதனைக்‌ கடைபிடித்து அன்பிற்கு மாறாகாது ஒருபயன்‌ பட 
வந்த தெனஉணர்த்துதலே ஈண்டு ஓதப்பட்ட தென்ப. நன்மையுந்‌ 
தமையும்‌ பிறிதினைக்‌ கூறலும்‌ என்பது நாடும்‌ ஊரும்‌ இல்லுங்‌ 
குடியும்‌ என ஆண்டோதப்பட்டது. இவை வரைதல்‌ வேட்கைப்‌ 
பொருளவாமாறும்‌ ஆண்டுக்‌ காட்டப்பட்ட உதாரணத்தான்‌ 
உணர்க, (௧௫) 


நச்‌ னொர்க்னியம்‌ : 
இதுவும்‌ தோழிக்குந்‌ தலைவிக்கும்‌ உரியனவாகிய வழு 
வமைக்இன்றது. 


1. **தலைமகற்குவருமிடையூறு கூறலும்‌ தலைம்கனைப்‌ பகற்குறிவிலக்கி 
இரவுக்குறி நீவாவென்றலும்‌ !'? என இவ்வுரைத்‌ தொடரைத்‌ திருத்திக்கொள்க, 


பொருளியல்‌-நூற்பா ௧௫ ௫௧ 


(இ-ள்‌.) பொழுதும்‌ ஆறும்‌ காப்பும்‌ என்றிவற்றின்‌ 
வழுவின்‌ஆயெ குற்றங்‌ காட்டலும்‌ - இராப்பொழுதும்‌ அக்காலத்து 
வழியுங்‌ கண்ணுறும்‌ இடத்துள்ள காவலுமென்று கூறப்பட்டவை 
மூன்றினது பழையமுறையிற்‌ பிறழுதலால்‌ தலைவற்குளதாகிய 
குற்றத்தையுணர்த்தலும்‌ :. 


இவை தலைவற்கு அச்சம்‌ உளவாசக்‌ கருதுதலும்‌ அவனால்‌ 
நிகழும்‌ இன்பத்தைத்‌ துன்பமாகக்‌ கருதுதலும்‌ உடையனவாயிற்‌ 
றேனும்‌ அன்புபற்றிக்‌ கூறலின்‌ அமைந்தது. அப்பொழுதிற்‌ 
றுலைவனது செலவுவரவு நிகழ்ந்துழியே இக்குற்றங்‌ காட்டுவ 
தென்று கொள்க, 
““மன்றுபா டவிந்து..............”” (அகம்‌. 128) 
என்பது பொழுது வழுவுதலிற்‌ குற்றங்காட்டியது. 


“சார்ந்த ணாடையை எல்லி மாலையை 

சோர்ந்துவீம்‌ கதுப்பினாள்‌ செய்குறி நீவரின்‌ 

ஒளிதிகழ்‌ ஞெகிழியர்‌ கவணையர்‌ வில்லர்‌ ப 
களிறென ஆர்ப்பவார்‌ ஏனல்கா வலரே.”?” (கலி. 58] 


இது, காப்பினான்‌ வழுவுணர்த்தியது, 


தன்னை அழிதலும்‌ - அவன்‌ அக்காலத்து அவ்வழியில்‌ 
தனியே வருதற்கு யான்‌ ஏதுவாயினேன்‌ எனத்‌ தன்னை அழிவு. 
படுத்துரைத்தலும்‌ : 


**நீதவ றுடையையும்‌ அல்லை வண 
ஆனா அரும்படர்‌ செய்த | 
யானே தோழி தவறுடை யேனே.” (அகம்‌, 73) 


அவன்‌ வரவினை உவவாது துன்பங்கூர்தல்‌ வழுவாயினும்‌, 
அதுவும்‌ அவன்கண்‌ அன்பாதலின்‌ அமைத்தார்‌. 

அவன்‌ ஊறு அஞ்சலும்‌ - அவ்வழியிடக்துக்‌ கலைவம்குவரும்‌ 
ஏதமஞ்சுதலும்‌: 


அஞ்சுவல்‌ வாழி யைய ஆரிருள்‌ 
கொங்கியர்‌ ஈன்ற மைந்தின்‌ 
வெஞ்ன உழுவை திரிதருங்‌ காடே”? 
இஃது, அவனைப்‌ புலிநலியுமென்று அஞ்சியது, 


௫ தொல்காப்பியம்‌-பொருளதிகாரம்‌. 


“ஒருநாள்‌ விழுமம்‌ உறினும்‌ வழிநாள்‌ 
. வாழ்குவள்‌ அல்லளென்‌ றோஃமி? (அகம்‌. 18) 
என்பதும்‌ அது, 


ஆறின்னாமையாவது,  விலங்குழதலியவற்றான்‌ வரவிற்கு 
இடையீடு நிகழுமென்‌ றஞ்சுதல்‌. ஏத்தல்‌, எளித்தலின்‌ வேறா 
யிற்று, இது நன்குமதியாமையின்‌ வழுவாயினும்‌ அன்பு மிகுதி 
யான்‌ அமைத்தார்‌. 


இரவினும்‌ பச்லினும்‌ நீ வரல்‌ என்றலும்‌* - இராப்பொழு 
தின்கண்ணும்‌ பகற்பொழுதின்கண்ணுந்‌ தலைவனைக்‌ குறியிடத்து 
வருகவெனத்‌ தோழி கூறலும்‌ : 


வல்வில்‌ இளையரொ டெலலிச்‌ செல்லாது 

சேந்தனை செலீனே தைகுவ துண்டோ 

பெண்ணை யோங்யெ வெண்மணற்படப்பை 

அன்றில்‌ அகவும்‌ ஆங்கண்‌ 

இறுகுரல்‌ நெய்தலெம்‌ பெருங்கழி நாட்டே”? (அகம்‌. 120) 


எனவும்‌, 


பூவேய்‌ புன்னையந்‌ தண்பொழில்‌ 
 வாவே தெய்ய மணந்தனை செலற்கே”” (அகம்‌ 240) 


எனவும்‌ வரும்‌. 


களவு அறிவுறுமென்று அஞ்சாது வருகவென்றலின்‌ வழு 
வேனுந்‌ தலைவி வருத்தம்‌ பற்றிக்‌ கூறலின்‌ அமைத்தார்‌.” 


இழவோன்றன்னை வாரல்‌ என்றலும்‌-தோழியுந்‌ தலைவியுற்‌ 
தலைமை செய்துகொண்டு தலைவனை வாரற்க எனறு கூறுதலும்‌ ; 


தலைமை வழுவேனும்‌ அன்பான்‌ அமைத்தார்‌. 

1. “நீவாவென்‌றலும்‌” என்‌ நிருத்தல்வேண்டும்‌ 

2. உரியபொழுது, வழி, காவல்‌ இவற்றின்‌ மாறுபட்டு இராப்‌ பொழு தில்‌ 
தலைவனது போக்கு வரவு நிகழ்ந்த நிலையிலேதான்‌ இத்தகைய குற்றங்களைத்‌ 
தோழி எடுத்துக்காட்டுவாள்‌ என்பதாம்‌. இங்ஙனந்‌ தலைவன்‌ அடிக்கடி வருவா 
னாயின்‌ இக்களவொழுக்கம்‌ பலராலும்‌ அறியப்படுமே என்று அஞ்சாது அவனை 
இரலினும்‌ பகலினும்‌ வா எனக்கூறுதல்‌ குற்றமாயினும்‌ அவன்‌ வருவானாயின்‌ 
தலைவியின்‌ வருத்தம்‌ தணியும்‌ என்னும்‌ கருத்தினாற்‌ கூறுதலின்‌ குற்றமாகாது 
என அமைத்தார்‌, 


பொருளியல்‌-நூற்பா ௧௫ 


இடு 

“இரவு வாரல்‌ ஐய விரவுவீ 

அகலறை வரிக்குஞ்‌ சாரல்‌ 

பகலும்‌ பெறுதியிவள்‌ தடமென்‌ நோளே. '* (கலி, 49) 
இஃது, இரவுவாரலென்றது. 

““பகல்வரிற்‌ கவ்வை யஞ்சுதும்‌'” (அகம்‌ 118) 
என்றது பகல்வாரலென்றது. 

““நல்வரை நாட நீவரின்‌ 

மெல்லிய லோருந்‌ தான்வாழலளே. '” (அகம்‌. 12) 


இஃது, இரவும்‌ பகலும்‌ வாரலென்றது. 


நன்மையும்‌ இமையும்‌ பிறிதினைக்‌ கூறலும்‌-பிறிதோர்‌ 
பொருண்மேல்‌ வைத்து நன்மையுந்‌ இமையுந்‌ தலைவற்கேற்பக்‌ 
கூறலும்‌: 


“சசழியெருங்‌ காதலர்‌ ஆயினுஞ்‌ சான்றோர்‌ 
பழியொடு வரூஉம்‌ இன்பம்‌ வெஃகார்‌?? (அகம்‌. 112) 


எனப்‌ பிறர்மேல்‌ வைத்துத்‌ தலைவனை அறிவுகொளுத்தினமை 
யின்‌ வழுவாயமைந்தது. “*பழியொடு வரூஉ மின்பம்‌ வெஃகார்‌”” 
எனவே புகழொடு வரூஉம்‌ இன்பம்‌ வெலஃகுவரெனக்‌ கொள்ள 
வைத்தலின்‌ நன்மையுந்‌ தீமையும்‌ பிறிதின்மேல்‌ வைத்துக்‌ கூறிற்‌ 
றாம்‌. ப 


புரைபட வந்த” அன்னவை பிறவும்‌-வழுப்படவந்த இவை 
போல்வன பிறவும்‌. 


அவை ஊடற்கணின்றியுத்‌ தலைவனைக்‌ கொடியனென்ற 
லும்‌ நொதுமலர்‌ வரைகின்றாரென்றலும்‌ அன்னை வெறியெடுக்‌ 
கின்றாளென்றலும்‌ பிறவுமாம்‌. 


“புகையில்நோய்‌ செய்தான்‌”? (கலி.40. 


என்பது ஊடற்கணின்றிக்‌ கொடியனென்றது. 


?ஈதினையுண்‌ கேழம.லிரிய'? என்னும்‌ (1 19) நற்றிணையுள்‌ , 


௫௯ தொல்காப்பியம்‌-பொருளகிகாரம்‌ 


"யாரவது முயங்கல்‌ பெறுகுவனல்லன்‌ 
புலவி கொளீஇயர்தன்‌ மலையினும்‌ பெரிதே.” 


இது நொதுமலர்‌ வரைவு சிறைப்புறமாகக்‌ கூறியது. 
“கடம்புங்‌ களிறும்‌ பாடித்‌ தொடங்குபு 
தோடுந்‌ தொடலையுங்‌ சைக்கொண்‌் டல்கலும்‌ 
ஆடிப்‌ பாடினாளாக நன்றே”? (அகம்‌, 137) 


என்பது தலைவர்க்கு வெறியாட்டுணர்த்தியது. 


வரைதல்‌ வேட்கைப்‌ பொருள என்ப--தலைவன்‌ வரைந்து 
கோடற்கண்‌ நிகழும்‌ விருப்பத்தைத்‌ தமக்குப்‌ பொருளாகவுடைய 
என்றவாறு. ப 


என்றது, வழுப்படக்‌ கூறினும்‌ வரைவுகாரணத்தாற்‌ கூற 
லின்‌ அமைக்க வென்றவாறாம்‌. ... (சச) 


ஆம்வுரை: இது, மேற்களவியவில்‌ தோழிகூற்றுக்களைத்‌ 
தொகுததுணர்த்தும்‌ உ௪--ஆம்‌ சூத்திரத்து, *ஆற்றதுதீமை யறிவுறு 
கலக்கம்‌” முதல்‌, *அனைநிலை வகையால்‌ வரைதல்‌ வேண்டி 
னும்‌” என்பதீறாகக்‌ கூறப்பட்ட சில. கிளவிகளுக்குப்‌ பயன்‌ 
உணர்த்துகின்றது. ப 


(இ-ள்‌) களவொழுக்கத்துத்‌ தலைமகன்‌ வரும்‌ காலமும்‌ 
வழியும்‌ ஊரிடையுளதாங்காவலும்‌ ஆகியவற்றைத்‌ தப்பியொழுக 
வால்‌ உளதாகுந்‌ தீமைகளை சடுத்துக்காட்டலும்‌, தான்‌ நெஞ 
சழிந்து கூறுதலும்‌ தலைமகனுக்கு உண்டாகும்‌ இடையூற்றினைக்‌ 
கூறுதலும்‌, தலைவனைப்‌ பகற்குறிவிலக்கி இரவில்‌ வருக என்ற 
லும்‌, இரவும்‌ பகலும்‌ இங்குவாராதொழிக எனக்கூறுதலும்‌, நன்‌ 
மையாகவும்‌ தீமையாகவும்‌ பிறபொருளையெடுத்துக்காட்டலும, 
பிறவுமாக இங்ஙனம்‌ தலைவனது உயர்ச்சிகெடத்‌ தோழிகூறுஞ' 
சொற்கள்‌ யாவும்‌ தலைமகட்குத்‌ தலைமகன்பால்‌ விருப்பமின்மை 
யாற்‌ கூறப்பட்டன அல்ல., . தலைமகளை அவன்‌ விரைவில்‌ 
மணந்துகொள்ளுதல்‌ வேண்டும்‌ என்னும்‌ வேட்கையினைப்‌ பொறு 
ளாகவுடைய சொற்களாம்‌, எ-று. 


. புரைஉயர்ச்சி. படுதல்‌-கெடுதல்‌, புரைபடவருதலாவது, 
தலைமகனது உயர்ச்சிகெடும்படி “இன்னவாறு செய்க இன்னவாறு 
செய்யற்க” எனவிதித்தும்‌ விலக்கியும்‌ தலைவனைப்‌ பணிகொள்ளு 


பொருளியல்‌-நூற்பா ௧௬ ௫௪ 


தள்‌ போன்று தோழியின்‌ கூற்று அமைதல்‌. புரை என்பதற்குக்‌ 
குற்றம்‌ எனப்பொருள்‌ கொண்டு “புரைபடவந்த” என்பதற்குக்‌ 
“குற்றம்‌ பொருந்தவந்த கூற்றுக்கள்‌” எனக்‌ கூறுதலும்‌ சூத்திரக்‌ 
கருத்திற்கு ஏற்புடையதாகும்‌. இங்ஙனம்‌ கூறுங்கால்‌ பட" 
என்பதற்குப்‌ “பொருந்த” என்பது பொருள்‌. 


௨0௮. வேட்கை மறுத்துக்‌ களந்தாங்‌ குரைத்தல்‌ 
மரீஇய மருங்கன்‌ உரித்தென மொழிப, 
இளம்பூரணம்‌: | 

என்‌ எனின்‌. இதுவும்‌ தலைமகட்குத்‌ தோழிக்கும்‌ உரிய 
தோர்‌ இயல்புணர்த்திற்று. 

(இ-ள்‌) வரை தல்‌ வேட்கைப்‌ பொருளாற்‌ கூறுதலை மறுத்‌ 
துப்‌ பட்டாங்கு கூறிச்சொல்லுதல்‌* மருவிய பக்கத்தின்‌? உரித்‌ 
தென்றவாறு, மருவிய பக்கமாவது களவொழுக்கம்‌ நீட்டித்த 
இடம்‌. அல்வழிப்‌ பட்டாங்கு கூறுதலும்‌ ஆம்‌ என்றவாறு. எனவே, 
மேற்கூறியவாறு கூறுதல்‌ மருவாதவழி என்றவாறாம்‌. 


(கொடிச்சி யின்குரல்‌ கிளைசெத்‌ தடுக்கத்துப்‌ 
பைங்குரல்‌ ஏனற்‌ படர்தருங்‌ கிளியெனக்‌ 
காவலுங்‌ கடியுநர்‌ போல்வர்‌ 
மாமலை நாட வரைந்தனை கொண்மே.”” (ஐங்குறு. ௨௮௧௯ 


(சக) 


எனவரும்‌, 


நச்சினார்க்கனி௰ம்‌ : 


இது, நடுவணைந்திணையல்லா த சைக்கிளை பெருந்திணை க்‌ 
கட்‌ படுவதோர்‌ வழுவமைக்கின்‌ றது. 

1. *கிளக்தாங்குரைத்தல்‌! என்பதற்குப்‌ *மட்டாங்குகூறிச்‌ சொல்லுதல்‌? 
எணப்பொருள்வரைந்தார்‌ இளம்பூரணர்‌, பட்டாங்கு கூறிச்‌ சொல்லுதலாவது 
தலைவியும்‌ தோழியும்‌ தமது உள்ளக்கருத்தினை மறைத்தலின்றி உள்ளவாறே 
கெளிப்படக்‌ கூறுதல்‌. 

2, மரீஇயமருங்கு _ மருவியபக்கம்‌,, என்றது, களவோழுக்கம்‌ நீட்டித்து 
கிகழ்க்த நிலையினை, ' 

மேற்கூறியவாறு கூறுதல்‌ என்றது, மேல்‌ யு ஆம்‌ சூத்திரத்திற்‌ கூறிய 
வாறு மறைத்துக்கூறுதலை, 


அ சொல்காப்பியம்‌-பொருளதிகாரம்‌ 


(இ-ள்‌) வேட்கை மறுத்து - தம்‌ மனத்து வேட்கையை 
மாற்றி; ஆங்குக்‌ கிளந்து உரைத்தல்‌ - இருவரும்‌ எதிர்ப்பட்ட 
விடத்துத்‌ தாம்‌ ஆற்றின கன்மையைப்‌ புலப்படக்‌ கூறி ஒருவர்‌ 
ஒருவர்க்கு அறிவித்தல்‌; மாரஇய மருங்கின்‌ உரித்தென மொழிப - 
புலனெறி வழச்சஞ்செய்து மருவிப்போந்த கைக்கிளை பெருந்‌ 
திணைக்கண்‌ உரித்சென்று கூறுவர்‌ ஆசிரியர்‌ (எ--று.)! 


“கைக்களை முதலாப்‌ பெருந்திணை யிறுவாய்‌' (தொல்‌ 

அகத்‌,1) என அனவ இருமருங்கும்‌ நிற்றலின்‌ ஈண்டு மருங்கென் றார்‌. 
*₹*தமக்கினி தென்று வலிதிற்‌ பிறர்க்கின்னா 

செய்வது நன்றாமோ மற்று.” (கலி. 62 ) 


இஃது அடியோர்‌ தலைவராயவழித்‌ தலைவி வேட்கை 
மறுத்துணர்த் தியது. 


"எறித்த படைபோன்‌ முடங்கி மடங்கி 

நெறித்துவிட்‌ டன்ன நிறையேரால்‌ என்னைப்‌ 
பொறுக்கல்லா நோய்செய்தாய்‌ பொறீதி நிறுக்கல்லேன்‌ 
நீ நல்கன்‌ உண்டென்‌ ஸுயிர்‌” (கலி, 94) 


''உழுந்தினுந்‌ துவ்வாக்‌ குறுவட்டா நின்னின்‌ 
இழிந்ததோ கூனின்பிறப்பு '' (கலி. 94) 


இவை, அடியோர்‌ தலைவராக வெட்கைமறுத்துணர்த்‌ 
தியது, பெருந்திணை. 


எனை வினைவலபாங்டினோர்க்கு வந்துழிக்‌ காண்க. இவை 
கைகோளிரண்டன்கண்ணும்‌ வழங்குதல்‌ சிறுபான்மையுரித்தென்று 
அகத்திணைக்கட்‌ கூறலின்‌ வழுவமைத்தார்‌. “ஒன்றென முடித்த” 
லான்‌ மரீஇயவாறு ஏனையவற்றிற்குங்‌ கொள்க £ 

1. அடியோரும்‌ வினைவலரம்‌. அகத்திணைத்‌ தலைவராய்க்‌ களவு கற்பு 
என்னும்‌ இருவகைக்கை கோளிலும்‌ சிறுபான்மை இடம்‌ பெறுதல்‌ உண்டென்பது. 

*அடியோர்பாங்கிலும்‌ வினைவலபாங்கினும்‌ : ட ப ப | | 

கடிவரையிலபுநத்தென்மனார்‌ புலவர்‌” (தொல்‌. அகத்‌; 23) என அகத்‌ 
திணையியலிற்கூறுதலால்‌ வேட்கை மறுத்து ஆங்குங்கிளந்துரைத்தல்‌ மரீ இயடருங்‌ 
கின்‌ உரித்து? என வழுவமைத்தார்‌, 


2. கைக்கிளை பெருந்திணையல்லாத ஏனை அகத்திணைகட்கும்‌ இவ்வாறு 
வேட்கை மறுத்துக்கிளந்துரைத்தல்‌ ஒன்றென மூடித்தல்‌ என்னும்‌ உத்தியாற்கொள்க 
என்பார்‌ ஒன்றென முடித்தலான்‌ மரீ இியவர்து"ஏனையவற்றிற்குங்‌ கொள்க! என்றார்‌ 


பொருளியல்‌-தூற்பா ௧௬ ௯ 
“புள்ளிக்‌ கள்வன்‌ புனல்சேர்‌ பொதுக்கம்போல்‌ 
வள்ளுகிர்‌ போழ்ந்தனவும்‌ வாளெயி றுற்றனவும்‌ 
ஒள்ளிகழ்‌ சோர்ந்தநின்‌ கண்ணியும்‌ நல்லார்‌ 
சிரறுபு சீறச்‌ சிவந்தநின்‌ மார்புந்‌ | 
தவறாதல்‌ சாலாவோ கூறு?" (கலி, 88) 
எனவும்‌, 


்குதரையோ வீறியது”” .. (கலி, 96) 


எனவும்‌ வருவனவும்‌ பிறவும்‌ *இழிந்தோர்‌ கூற்றை உயர்ந்தோர்‌ 
கூறுவன? அவையும்‌ அமைத்துக்கொள்க.* ப (௧௭) 


ஆய்வுரை: இதுவும்‌ தோழிக்கும்‌ தலைவிககும்‌ உரியதோர்‌ 
திறம்‌ உணர்த்துகின்றது. 

(இ--ள) தலைவன்‌ களவொழுக்கத்து நீட்டித்து. ஒழுகிய 
நிலையில்‌ மேற்‌ குறித்த வண்ணம்‌ வரைதல்‌ வேட்கைப்‌ பொருள்‌ 
படக்‌ குறிப்பாகச்‌ சொல்லாது சள வொழுக்கத்திலொழுகும்‌ தலை . 
வனது வேட்கையை மறுததுத்‌ தலைவியை மணநது கொளளுதல்‌ 
வேண்டும்‌ என்னும்‌ தம்‌ உள்ளக்கருத்நதினை அவ்விடத்து உள்ள 
வாறு எடுத்துரைத்தலும்‌ தோழிக்‌ குரியதோர்‌ த்க்‌ எனக்‌ 
கூறுவர்‌ அறிஞர்‌. எ-று ப 


இங்கு வேட்கை என்றது, களவொழுக்கத்தை மேற்கொண்டு 
ஒழுகுதலில்‌ தலைவனுக்கு உளள விருப்பத்தினை. மறுத்தலாவது, 
வழியருமை, காவல்‌, அலர்‌ முதலிய இடையூறுகளைக்‌ கூறி 
இனி. இக்களவொழுக்கினைத்‌ தவிர்தல்‌ வேண்டும்‌ என்றல்‌. 
ஆங்குக்‌ கிளந்துரைத்தல்‌ என மாற்றிப்‌ பொருள்‌ உரைக்கப்‌ 
பட்டது. கிளந்தரைத்தலாவது கள வொழுக்கத்தை. விடுத்துத. 
தலைவியை விரைவில மணார்துகொளளுதல்‌ வேண்டுமென்னும்‌ 
தமது உள்ளக்கருததினை வெளிப்படக்கூறுதல்‌. இணி, கிளந்‌ 
தாங்கு, என்பதனைப்‌ “பட்டாங்கு' என்றாற்போல ஒருசொல்‌ 
வாகக்கொண்டு, 'கிளந்தாங்குரைததல்‌--மனத்திற்‌ கருதியதனை' 
மறையாது மனத்திற்பட்டவாறே வெளிப்படையாகக்‌ கூறுதல்‌ 
எனப்பொருளுரைத்தலும்‌ பொருத்தமுடையதே. 


1. இங்கு எடுத்துக்காட்டிய கலித்தொகை 88, 93-ஆம்‌ பாடல்களில்‌ 
காதலர்‌ இருவருடைய உரையாடல்கள்‌ அமைந்த பகுதிகள்‌ “இழிந்தோர்‌ கூற்றை, 
உயர்ந்தோர்‌ கூறுவன? ஆகக்‌ கொண்டு. கூறிய கூற்றுக்களாதலின்‌ அவற்றை 
யும்‌ வழுவமைதியாக இப்பொருளியலில்‌ அமைத்துக்கொள்க என்பது கருத்து. 


௯ம்‌ தொல்காப்பியம்‌-பொருளதிகாரம்‌ 


“மரீஇயமருங்கு' என வரும்‌ இச்சூத்திரத தொடர்க்குக்‌ 
“களவொழுக்கம்‌ நீட்டித்தபக்கம்‌ " எனப்பொருள்கொண்டு, இளம்‌ 
பூரணர்‌ கூறியவுரையே முன்னும்‌ பின்னுமுள்ள சூத்திரங்களோடு 
தொடர்புடையதாக அமைந்துள்ளது. இணி, “மரீ இயமருங்கு' என 
பதற்குப்‌ “புலனெறி வழக்கஞசெய்து மருவிப்போந்த கைக்கிளை 
யெருந்திணைக்கண்‌'' எனப்பொருள்கொண்டார்‌ தச்சினராக 
கீணியர்‌, *அன்பினைந்திணைக்களவொழுக்கம்‌ பற்றிய விதிகளுக்‌ 
டையே கைக்கிளை பெருந்திணை பற்றிய கூற்றுக்களைப்‌ பற்றிய 
விதி இடம்பெறுதற்கியைபின்மையின இச்சூத்திரத்திற்கு இளம்‌ 
பூரணர்‌ உரையே பொருத்தமுடையதெனக்‌ கொள்ளறி பாலதாகும்‌. 


௨0௯. தேரும்‌ யானையுங்‌ குதிரையும்‌ பிறவும்‌ 
ஊர்ந்தனர்‌ இயங்கலும்‌ உரியர்‌ என்ப. 
இனம்பூரணம்‌: ப 


என்‌--எனின்‌ இது தலைமகற்குரியதோரீ மரபுணர்த்திற்று, 
(இ-ள்‌.) களவுகாலத்துத்‌ தேரும்‌ யானையும்‌ குதிரையும்‌ 
பிறவும்‌ ஊர்ந்து சேறலும்‌ உரியர்‌ என்றவாறு. களவின்கண்‌ 
என்பது அதிகாரத்தான்‌ வந்தது, 


'*நெடுந்தோர கடாஅய்த்‌ தமியராய்‌ வந்தோர்‌ 
கடுங்களிறு காணீரோ என்றீர்‌--கொடுங்குழையார்‌ 
யானை அதருள்ளி நிற்பரோ தம்புனத்து 

ஏனல்‌ கிளிகடிகு வார்‌." : 


பிறவு மன்ன. 


“ஊர்ந்தன ரியங்கலு முரியர்‌” என்றமையால்‌ தனி வருதல்‌ 
பெரும்பான்மை. இதனை எச்சவும்மையாக்கி வையமூர்தலும்‌ 
இளையரோடு வருதலுங்‌ கொள்க, 

1. இவ்வியல்‌ யக_ஆமட நூற்பா முதல்‌ களவொழுக்கம்‌ பற்றிய விதிகளே 
தொடர்க்து கூறப்பட்டு வருதலால்‌, “தேரும்‌ யானையும்‌ குதிரையும்‌ ஊாந்தனர்‌ 
இயங்கல்‌ *களவின்கண்‌ என்பது அதிகாரத்தான்‌ வந்தது? என்றார்‌. கற்பின்௧ண்‌ 
இத்த கைய ஊர்திகளை ஊர்ந்து செல்லுதற்குத்‌ தடையின்மையின்‌ என்க. 


*ஊர்க்தனர்‌ இயங்கலும்‌ உரியர்‌? என்புழி உம்மை. எதிர்மறையாதலின்‌ 
ஊர்திகளில்‌ ஒரோவழிச்‌ செல்லுதலன்றிப்‌ பலமுறை செல்லுதல்‌ கூடாதென்பதும்‌ 
பலமுறை தொடர்ந்து ஊர்‌ திகளிற்செல்லின்‌ களவொழுக்கம்‌ புறத்தார்க்குப்‌ 
புலனாம்‌ வெளிப்படும்‌ என்பதும்‌ புலப்படுத்தியவா று. ப 


வெ ருளியல்‌ நூற்பா ௧௪ ௬௧ 


₹*வல்வே லிளையரொ டெல்லிச்‌ செல்லாது”” [அகம்‌ ன௨0) 
என வரும்‌. 


பிறவுமன்ன. இதனாற்‌ சொல்லியது பெரியார்‌ இவ்வாறு 
செய்வார்‌ எனவுங்‌ கூதியவாறாம்‌. ப (௧௪) 


ஆச்சினார்க்கனியம்‌ : 


இது, களபவொழுக்கத்துக்கு மறுதலையாயதோர்‌ வழு 
வமைக்கின்றது.* 


(இ-ன்‌) தேர்‌ மூதலியவற்றையும்‌ பிற ஊர்திகளையும்‌ 
ஏறிச்சென்று கூடுதலையும்‌ உரியர்‌ தலைவரென்று கூறுவர்‌ புலவர்‌ 
(எ - து) 


*பிறவாவன கோவேறுகழுதையுஞ்‌ சிவிகையும்‌ முதலி 
யனவாம்‌. இது செல்வக்‌ குறைபாடின்மை கூறுதலான்‌ 
அமைந்தது. 

**குறியின்றிப்‌ பன்னாள்‌ நின்‌ கடுத்திண்டேர்‌ வருபதங்கண்‌ 
டெறிதிரை யிமிழ்கானல்‌ எதிர்கெரொண்டா ளென்பதோ 
அறிவஞ ருழந்தேங்கி யாய்நலம்‌ வறிதாகச்‌ 
செறிவளை தோளூர இவளை நீ துறந்ததை?? (கலி. 187) 


 நிலவுமணற்‌ கொட்குமோர்‌ தேருண்‌ மெனவே” (அகம்‌. 30) 
எனவும்‌, | 
கடுமான்‌ பரிய கதழ்பரி கடைஇ 
நடுநாள்‌ வரூஉம்‌?" | (நற்‌. 1499 
எனவும்‌, 
**கழிச்சுறா வெறிந்த புட்டாள்‌ அத்திரி 
நெடுநீர்‌ இருங்கழிப்‌ பரிமெலிந்‌ தசைஇ”” (அகம்‌. 120) 
எனவும்‌ வரும்‌. 


1. களவொழுக்கமொழுகுக்தலைவண்‌ தேர்‌ யாணை குதிரை முதலிய கக்ர்தி 
களில்‌ ஏறிச்‌ சென்று தலைவியொடு கூடினான்‌ என்றல்‌ அவன்‌ மேற்கொண்ட 
களவொழுக்கத்துக்கு முரண்பட்ட வழுவாயினும்‌ அவனது செல்வக்‌ குைபாடின்‌ 
மையைப்‌ புலப்படுத்தலால்‌ குற்றமன்‌ றென அமைத்துக்கொள்ளப்படுவதாயிற்று, 


௬௨. தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


ஏனைய அவந்துழிக்‌ காண்க, 
உம்மையான்‌, இளையரோரடு : வந்து தனித்துக்‌ கூடுதலும்‌ 
கொள்க. 


. ஈவல்வில்‌ இளையரோ ூெல்லிச்‌ செல்லாது 
சேந்தனை செலினே சிதைகுவ துண்டோ?” (அகம்‌. 120) 
என்றாற்போல்வன கொள்க. ப ட 


இதனானே உடன்போக்கிலும்‌, 


₹*தடுங்கட்‌ காளையொடு நெடுந்தே ரேறிக்‌ 

- கோள்வல்‌ வேங்கை மலைபிறக்‌ கொழிய 
வேறுபல்‌ லருஞ்சுர மிறந்தன ளவளெனக்‌ 
கூறுமின்‌ வாழியோ ஆறுசென்‌ மாக்கள்‌ 
நற்றோள்‌ தயந்துபா ராட்டி 


எற்கெடுத்‌ திருந்த அறனில்‌ யாய்க்கே”” (ஐங்குறு. 3885) 
எனத்தேர்‌ முதலிய ஏறிப்போதலுங்‌ கொள்க. (௪௮2 


ஆய்வுனர! ' இது, ட ரல்‌ ஒழுகும்‌ தலைமகற்குரிய 
கார்‌, இயல்புணர்த்துகின்நது. 


| (இ- ள்‌) சள வொழுக்கத்தில்‌ ஒழுகும்‌ தலைவர்கள்‌ தாம்‌. 
தனியே வருதவின்றித்‌ தமக்குரியதேரும்‌ யானையும்‌ குதிரையும்‌ 
பிறவுமாகிய ஊர்திகளில்‌ இயங்குதற்கும்‌ உரியர்‌. எ-று 


களவொழுக்கம்‌ ஓழுகுர்‌ தலைவர்‌ ஊர்தி முதலியன இன்றி 

தீனித்துல்‌ செல்லுதலே களவுவெளிப்படாமைக்கு ட 
ஆயினும்‌ தேர்‌ முதலிய ஊர்திகளிலேயே செல்லும்‌ பழக்கமுடைய 
தலைவர்கள்‌ ஊர்திமுதலியன இன்றித்‌ தனித்துச்‌ செல்வாராயிண்‌ 
அச்செயல்‌ 'ஊர்தியிற்செல்லும்‌ இவர்‌ ஊர்தியின்‌ றித கணித்து 
செல்வது ஏன்‌” என்றதோர்‌ ஐயம்‌ ஊர்மக்களிடையே தோன்றிக்‌ 
களவு வெளிப்படுதற்கும்‌ ஏதுவாமாகவின்‌ *தேரும்‌ யானையும்‌ 
குதிரையும்‌ பிறவும்‌ ஊர்ந்தனர்‌ இயங்கலும்‌ உரியர்‌? என்றார்‌ 
ஆசிரியர்‌, “ஊர்ந்தன ரியங்கலும்‌' என்புழி உம்மை “தாம்‌ தனித்துச்‌ 
செல்லுதவேயன்றி இவ்வாறு ஊர்தியிற்‌ செல்லுதலும்‌ உரியர்‌” 
என்னும்‌ பொருள்படவந்தமையின்‌ இறந்ததுகமீஇய எச்ச உம்மை 
யாகும்‌. 


பொருளியல்‌ நூற்பா ௧௮ ௭௨ 
௨௧09. உண்டற்‌ குரிய அல்லாப்‌ பொருளை 
உண்டன போலக்‌ கூறலும்‌ மரபே. 
இணம்பூரணம்‌ : 
என்‌--எனின்‌. இஃது ஒருசார்‌ வழுவமைத்தலை நூதலிற்று. 


(இ. ன்‌) உண்டற்றொழிலுக்‌ குரியவல்லாத பொருளை 
உண்டனவாகக்‌ கூறலும்‌ மரபென்றவாறு.* 


பசலையால்‌ உண்யப்ட்டுப்‌ பண்டை. நீ ரொழிந்தக்கால்‌” 
ர (சுலித்‌. ௫] 
*நீலமுண்ட துகில்‌” 
எனவும்‌, 


"கண்ணுங்‌ கொளச்சேறி நெஞ்சே இவையென்னைத்‌ ப 
தின்னு மவர்க்காண லுற்று.” (குறள்‌. ௬௨ ௪௪) 


எனவும்‌ வரும்‌. 


இது சொல்லின்கட்‌ டெந்ததோ. ரொழியு.. (௧௮? 
நச்னொர்க்கினியம்‌ : >. I 


இச, சொல்வேறுபட்டுப்‌ பொருளுணர்த்தும்‌ ப: 


(இ - ள்‌.) உண்டற்கு உரிய அல்லாப்‌ ர்க்க உண்டறி 
றொழிலை நிகழ்த்துதற்குரிய வல்லாத பொருளை; உண்டன்‌ 
போலக்‌ கூறலும்‌ மரபே - அத்‌ தொழிலை நிகழ்த்தினவாகப்‌ புல 
னெறிவழக்கள்‌ செய்தலும்‌ மரபு (எ - று) 


அது, 
**பசலையா லுணப்பட்டுப்‌ பண்டை நீர்‌ ஓழிந்தக்கால்‌' ப 


a (கலி. 15) 
என வரும்‌. 

1, உண்டற்‌ றொழிலுக்கு உரியவல்லாத -பெர்ருள்‌ என்ற்து, உண்ணுத 
லாகிய. தொழிலை .கிகழ்த்துதற்குரிய . .வினைமுத லல்லாத .பசலைகிறும்‌, கண்‌ 
முதலிய உணர்வற்ற பொருள்களை, 


௬௪ கோல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


இதன்கட்‌ சொல்வழுவன்றிச்‌ செய்யா மரபிற்‌ ஹொழிற்‌ 
படுத்து அட.க்சலும்‌ அமைத்தார்‌.* இன்னும்‌ உய்த்துக்கொண் 
டுணர்த (666) லென்பதனான்‌? உண்ணப்படுதற்குரிய அல்லாத 
பொருளதனைப்‌ பிறர்‌ உண்ணப்பட்டதுபோலக்‌ கூறலும்‌. மரபா 
மென்பது பொருளாகக்‌ கொள்க, அவை, 


**தோள் நல முண்டு துறக்கப்‌ பட்டோர்‌ 
வேள்நீர்‌ உண்ட குடையோ ரன்னர்‌; 
தல்குநர்‌ புரிந்து நலனுணப்‌ பட்டோர்‌ 
அல்குநர்‌ போகிய வரோ ரன்னர்‌; 
கூடினர்‌ புரிந்து குணனுணப்‌ பட்டோர்‌ 


உறு 


கூடின ரிட்ட பூவோ ரன்னர்‌ (கவி. 23) 


சான வரும்‌. பிறவுங்‌ கொள்க. 


நி அகக்யவை வர்க எவைவ்மப. வரிகார்‌. 


1, உண்ணுதற்றொழில்‌ நிகழ்த்துதற்கு உசியலல்லாத பொருளை உண்ணு 
தற்றொழிலை நிகழ்த்துதற்குரிய வினை முதலாகக்‌ கூறுதலும்‌ மரபு எனக்கூறும்‌ 
இந்நூற்யா வில்‌ உண்ணுதற்றொழிலல்லா தவற்றை உண்ணுதல்‌” என்ற சொல்லாற்‌ 
குறிப்பிடும்‌ சொல்வழுவும்‌, செய்தற்றொழில்‌ நிகழ்த்தாத பொருளை அத்தொழில்‌ 
கிகழ்த்தினவாகக்‌ கூறும்‌ பொருள்‌ வழுவும்‌ ஒருங்கு அமைக்கப்பட்டன என்பதாம்‌. 


2. உய்த்துக்கொண்டுணர்தலாவது, ஒருதொடர்க்சூ ஒருபொருள்‌ சொல்‌ 
வியக்கால்‌ அதன்கண்ணே மற்றோரு பொருளையும்‌ உய்த்துணர்ந்து கொண்டு 
அறியுமாறு தோன்றச்‌ செய்தலாகும்‌. இக்நூற்பாவில்‌, "உண்டற்குரிய அல்லாப்‌ 
பொருள்‌ என்றது 'உண்ணுதற்றொழிலை நிகழ்த்‌ துதற்கு உரிவவல்லாத பொருளை? 
எனலும்‌, *உண்டனபோலக்கூறல்‌” என்றது “உண்ணுதற்றொழிலை நிகழ்த்தின 
போலக்‌ கூறுதுலை? எனவும்‌ வினைமுதற்பொருளுக்குரியதாகம்‌ பொருள்‌ 
கூறி, '*உண்ணப்படுதற்குரியவல்லாத பொருளைப்‌ பிறரால்‌ உண்ணய்பட்டது 
போலக்‌ கூறலும்‌ மரபாம்‌'” எனச்‌ செயப்படுபொருளுக்குரியதாக மற்றொரு 
பொருளும்‌ உய்த்துணர்ந்து கூறும்நிலையில்‌ இந்நூற்பா ஆமைக்திருத்தலால்‌ 
இது உய்த்துக்கொண்டுணர்தல்‌ என்னும்‌ உத்தியாயிற்நு, 

பசலையால்‌ உணப்பட்டு” என்புழி உண்ணுதந்றொழிலைச்‌ செய்யாத பசலை 

சுன்னும்‌ நிறம்‌, தலைவியின்‌ நலத்தையுண்ணுதற்றொழிலை நிகழ்த்திய விணை 
முதலாகக்‌ கூறப்பட்டுள்ள மையும்‌, 
ப *தோள்௩லம்‌ உண்டு” என்புழித்‌ தலைவனால்‌ உண்ணப்படுதற்குரிய செயப்படு 
பொருளல்லாத தலைவியது தோளின்‌ கலம்‌ தலைவனால்‌ உண்ணப்பட்ட செயப்படு 
பொருளாசுக்‌ கூறப்பட்டுள்ளமையும்‌ காண்க, ப 

8. உண்டன போலக்‌ கூறலும்‌? என்ற உம்மையால்‌ உண்ணுதற்றோழினே 


யண்றிச்‌ செல்லுதல்‌ முதலிய பிற தொழில்களை கிகழ்த்தினவராகக்‌ கூறுதலும்‌ 
மரபாதல்‌ கொள்க என்பதாம்‌, 


பொருளியல்‌ நூற்பா ௧ ௬௫ 


உம்மையாற்‌ பிற தொழில்பற்றி வருவனவுங்‌ கொள்க, 
₹*கண்ணுங்‌ கொளச்சேறி நெஞ்சே யிவையென்னை த்‌ 


தின்னும்‌ அவர்க்காண லுற்று”' (குறள்‌. 1244) 
“புல்லிக்‌ இடந்தேன்‌ புடைபெயர்ந்தேன்‌ அவ்வளவில்‌ | 
அள்ளிக்கொள்‌ வற்றே பசப்பு”? (குறள்‌. 1187) 
**வருத்தின்‌ வான்றோய்‌ வற்றே காமம்‌” (குறுந்‌. 102) 
என்‌ றாற்போல்வனவுங்‌ கொள்க. (௧௯) 


ஆய்வுரை : இஃது அகத்திணைமக்கள்‌ கூற்றுக்களில்‌ இடம்‌ 
பெறும்‌ ஒருசார்‌ சொற்பொருள்‌ வழுவமைக்கின்றது. 


(இ-ள்‌) உண்ணுதற்றொழிலை நிகழ்த்துதற்குரியன ௮ல்‌ 
வாத உணர்வற்ற பொருள்களை உண்ணுதற்றொழிலை நிகழ்த்‌ 
தினவாக ஏறிட்டுக்கூறுதலும்‌ இவவகத்‌ திணைக்கண்‌ வழங்கும்‌ 
மரபாகும்‌. எ-று, 


உண்ணுதற்றொழிலுக்கு உரியவல்லாதபொருள்‌ என்றது, 
உண்ணுதற்றொழிலை நிகழ்த்தும்‌ அறிவும்‌ செயலும்‌ வாய்க்கப்‌ 
பெறாத அறிவில்‌ பொருள்களை உண்டன போலக்‌ கூறுதலாவது, 
அவை அத்தொழிலை நிகழ்த்தினவாக அத்தொழிற்கு வினை 
மூதலாந்தன்மையை அவற்றின்‌ மேல்‌ ஏறிட்டுக்‌ கூறுதல்‌. 


“பசலையால்‌ உணப்பட்டுப்‌ பண்டைநீ ரொழிந்சக்கால்‌” 
(கலித்‌, யர) என்புழிப்‌ பசலை என்பது உணர்வில்லாத பொருள்‌. 
அது தலைவியின்‌ எழில்‌ நலத்தை உண்ணுதலாகிய தொழிலை 
நிகழ்த்தியதாகக்‌ கூறினமை காண்க. தின்னுதல்‌ முதவியவற்றிற்‌ 
கும்‌ இஃது ஓக்கும்‌. இனி, இந்நூற்பாவுக்கு **உண்ணப்படுதற்‌ 
குூரியவல்லாதபயபொருளை உண்ணப்பட்டதுபோலக்‌ கூறலும்‌ 
மரபாம்‌”” என வேறும்‌ ஒருபொருள்‌ வரைந்து, கோள்நலம்‌ உண்டு 
துற கப்பட்டோர்‌? (கலித்‌. உங) என எடுத்துக்காட்டுத்தந்து 
நச்சினார்க்கினியர்‌ விளக்கியுள்ளமையும்‌ ஏற்புடையதேயாகும்‌ 


௨௧௧. பொருளென மொழிதலும்‌ வரைநிலை யின்றே 
காப்புக்கைம்‌ மிகுதல்‌ உண்மை யான! 


1. *யொருளென மொழிதலும்‌ வரைநிலையின்றே 
_காப்புக்கைம்‌ மிகுதல்‌ உண்மையான? 


என்ற அளவிலேயே இவ்வியலின்‌ ழிக - ஆம்‌ சூத்திரம்‌ நிறைவுகின்றது. 


௯௯ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 
(௨௧௨) அன்பே யறனே யின்ப நாணொடு 


துறந்த ஒழுக்கம்‌ பழித்தன்‌ றாகலின்‌ 
ஒன்றும்‌ வேண்டா காப்பி னுள்ளே. 


இளம்பூரணம்‌ : 


- என்‌-- எனின்‌. இது களவுக்‌ காலத்துத்‌ தலைமகற்‌ குரியதேரர்‌ 
இயல்புணர்த்திற்று, 
(இ-ள்‌.) பொருள்வயிற்‌ பிரிதல்வேண்டும்‌ எனக்கூறு தலும்‌ 
கடியப்படாது, தலைமகளைத்‌ தமர்‌ காக்குங்காவல்‌ மிகுதியுள்ள 
வழி இவை நீங்கப்பெறும்‌ என்றவாறு. * 


இதனாற்‌ சொல்லியது அன்பையும்‌ அறத்தையும்‌ இன்பத்தை 
யும்‌ நினைத்து வருந்தப்பெறான்‌ எனவும்‌, நாண்த்தைக்‌ கைவிட்டுத்‌ 
தமர்‌. கொடுக்குமாறு முயலவேண்டு மென்பதூ௨ம்‌ கூறியவாறாம்‌. 
இவை ஒருவழித்‌ தணத்தற்கண்‌ நிகழ்வன.” சக) 


1. **பொருள்வயிற்பிரிதல்‌ வேண்டும்‌ எனக்‌ கூறுதலும்‌ கடியப்படா ௫, 
தலைமகளைத்‌ தமர்காக்குங்காவல்‌ மிகுதியுள்ள வழி??' 
என்ற அளவில்‌ இக்நூற்பாவிற்கு இளம்பூரணர்‌ எழுதிய உரையும்‌ கிறைவு 


பெற்றுள்ளமை காணலாம்‌. 


இச்சூத்திரத்தினை யொட்டிப்‌ பகர அடைப்பில்‌, *அன்பேயறனே த்‌ காப்பி 
னுள்ளே”: எனவரும்‌ பகுதி இவ்வியலின்‌ உய-ஆம்‌ அவக இங்கு, ௩-ஆம்‌ 
சூத்திரத்தின்‌ பொழிப்புரையின்‌ பின்‌ 


“இதனாற்‌ செல்கிறது, த்க்‌ ஒருவழித்தணத்தற்கண்‌ நிகழ்வன? எனவரும்‌ 
கள்‌ பின்‌ வரும்‌ உய-—ஆம்‌ சூத்திரத்திற்தரியதாகும்‌ என்பது இளம்‌ பூர 
ணருரையினையும்‌ ஈச்சினார்க்கினியர்‌ 'உரையினையும்‌ ஒப்பிட்டு நோக்குங்கால்‌ 
இனிது புலனாகும்‌. 


௨௰ அன்பே யறனே யின்ப காணொடு 


துறந்த வொழுக்கம்‌ பழித்தன்‌ றாகலின்‌ 
ஒன்றும்‌ வேண்டா காப்பி: னுள்ளே. 


இளம்பூர்ணருரையாகக்‌ கிடைத்துள்ள ஏட்டுப்படியில்‌ இச்சூத்திரமும்‌ இதன்‌ கருத்‌ஃ 
துரையும்‌ ஏடெழுதுவோரால்‌ எழுதாமல்‌ விடப்பட்டனவாயினும்‌ இதன்‌ உரையின்‌ 
எஞ்சிய பகுதி இடம்பெற்றிருத்தலால்‌ இதனை நச்சினார்க்கினியர்‌ உரையில்‌ உள்ள. 
வாறே தனிச்‌ சூத்திரமாகக்‌ கொண்டு இப்பகுதியில்‌ வெளியிடுதல்‌ இன்றியமையாத 
தாயிற்று, 


பொருளியல்‌- நூற்பா உ௰ அ ௬௭. 


௨௧௪. பொருளென மொழிதலும்‌ வரைநிலை யின்றே 
காப்புக்‌ கைம்மிகுத லுண்மை யான. 


ஈச்சினார்க்கினி௰ம்‌ : 
இது களவின்கண்‌ தோழிக்‌ குரியதோர்‌ வழுவமைக்கின்றது.” 


(இஃ-ள்‌.) பொருள்‌ என மொழிதலும்‌ வரைநிலை இன்றே- 
எமர்‌ வரைவு நேராமைக்குக்‌ காரணம்‌ பொருள்‌ வேண்டியெனத்‌ 
தோழி கூறலும்‌ நீக்குநிலைமையின்று ; காப்புக்‌ . கைம்மிகுதல்‌ 
உண்மையான - காவன்‌ மிகுதியால்‌ தலைவிக்கு. வருத்தம்‌ கைகடக்‌ 

தலுண்டசர்கையால்‌ (எ-று. 


உம்மையாற்‌ யொருளேயன்றி ஊருங்‌ காடும்‌ மலையும்‌ 
மூதலியன வேண்டுவரென்றலுங்‌ கொள்க. 


“சான்றோர்‌ வருந்திய வருத்தமும்‌ நுமது 
வான்றோய்‌ வன்ன குடிமையும்‌ நோக்கித்‌ 
திருமணி வரன்றுங்‌ குன்றங்‌ கொண்டிவள்‌ 
வருமுலை யாகம்‌ வழங்கின்‌ நன்றே 
யலதான்‌ று? 

அடைபொருள்‌ கருதுவிர்‌ ஆயிற்‌ குடையொடு 
கழுமலந்‌ தந்த நற்றேர்ச்‌ செம்பியன்‌ 


அடிகள்‌ றவர்‌ கவை சாவக அலுரிம்காலை. 


1. “பொருளென மொழிதனலும்‌? என்றதொடர்‌ மொழிதற்குரியோர்‌ இன்னா 
ரென்பதின்றிப்‌ பொதுப்பட அமைந்திருத்தலால்‌ இந்நூற்பாவைத்‌ தலைவனுக்குரிய 
வீதியாகக்‌ கொண்டு *பொருள்வயிற்பிரிதல்‌ வேண்டும்‌ எனக்‌ கூறலும்‌” என இளம்‌ 
ப ரணரும்‌, தோழிகூற்றுக்குரியதோர்‌ வழுவமைதியாகக்‌ கொண்டு *எமர்‌ வரைவு 
கேராமைக்குக்‌ காரணம்‌ பொருள்‌ வேண்டி எனத்தோழி கூறலும்‌? என நச்சினார்க்‌ 
கினியரும்‌ உரைவரைந்துள்ளனர்‌.  இதன்முன்‌ உள்ள *உண்டற்குரியவல்லாப்‌ 
பொருளையுண்டன போலக்‌ கூறலும்‌ மரபே' என்னும்‌ நூற்பாவிற்‌ குறித்தசொற் 
பொருள்மரபு தோழிகூற்றொடு தொடர்புடையதாக அமைந்திருத்தலானும்‌ இதன்‌ 
பின்‌ “அன்பேயறனே இன்பம்‌ நாணொடு துறந்தவொழுக்கம்‌ பழித்தன்‌ றாகலின்‌” என 
வரும்‌ நூற்‌... காணுடைய பெண்பாலார்‌ கூற்றிலமைதற்குரிய பொருள்‌ பற்றியதா 
தலானும்‌ “எமர்‌ வரைவு நேராமைக்குக்காரணம்‌ பொருள்‌ வேண்டியே? எனத்‌ 
தோழிகூறும்‌ கூற்றுக்கள்‌ சங்கத்‌ தொகை நூல்களிற்‌ காணப்படுதலானும்‌ நச்சி 
னார்க்கினியர்‌ கூறுமாறு இதனைத்‌ “தவல கூற்றாகக்‌ கொள்ளுதலே பொருத்‌ 
தமுடையதாகும்‌. 


2. அடையொருள்‌ அ தலைவி தலைவனை மணந்து கொள்ளுதற்குக்‌ காரண 
மாகிய பரிசப்பொருள்‌, 


௬௮ தகொல்காப்பியம்‌-பொருளகிகாரம்‌ 


பங்குனி விழவின்‌ வஞ்சியோ 

டுள்ளி விழவின்‌ உறந்தையுஞ்‌ சிறிதே...” 

இதனுட்‌ பொருள்‌ விரும்பியவாறுங்‌ குன்றம்‌ விரும்பிய 
வாறுங்‌ காண்க, அடைபொருள்‌, இவள்‌ நும்பால்‌ அடைதற்குக்‌ 
காரணமாகிய பொருளென்க. (உ௰ர்‌ 


ஆய்வுரை 2. இது, களவுக்‌ காலத்துத்‌ தோழிக்குரியதோர்‌ 
இயல்புணர்த்துகின்றது, 


இ-ள்‌) தலைமகளைப்‌ புறததே செல்லவிடாது பெற்றோர்‌ 
இற்செறித்துக்காக்கும்‌ காவல்‌ மிகுதிப்பட உள்ள நிலைமைக்கண்‌ 
“எங்கள்‌ சுற்றத்தார்‌ தலைமகளைக்கொடுகக இசையாமைக்குக்‌ 
காரணம்‌ பரிசப்பொருளை வேண்டியே” எனத்‌ கோழி தலை- 
மகனை நோக்கிக்‌ கூறுதலும்‌ விலக்கத்தக்கதன்று (எ-று. ] 


காப்புக்‌ கைம்மிகுதல்‌ உண்மையான *பொருள்‌' என 
மொழிதலும்‌ வரை நிலையின்று என இயையும்‌. காப்பு-- காவல்‌. 
கைம்மிகுதல்‌--அளவுக்கு மேல்‌ மிகுதல்‌ அஃதாவது தலைமகளைப்‌ 
புறத்தே செல்லவொட்டாது சிறைபோன்று மனைக்கண்‌ செறித்து 
காத்தல்‌. வரைநிலை--விலக்கும்‌ நிலை 


இணி, களனவுக்காலததுத்‌ தலைவனுக்குரியதோர்‌ இயல்‌ 
புணர்த்துவது இச்சூத்திரமெனக்‌ கொண்டு, ‘தலைமகளைத்‌ தமர்‌ 
காக்குங்காவல்‌ மிகுதியுள்ள வழி பொருள்‌ வயிறபிரிதல்‌ வேண்டும்‌ 
எனத்‌ தலைவன்‌ கூறுதலும்‌ கடியப்படாது” என இளம்பூரணர்‌ 
கூறும்‌ பொருளும்‌ ஏற்புடையதேயாகும்‌. 


௨௧௫. அன்பே அறனே இன்பம்‌ நாணொடு 


துறந்த ஒழுக்கம்‌ பழித்தன்‌ றாகலின்‌ 
ஒன்றும்‌ வேண்டா காப்பி னுள்ளே. 


நச்சினார்க்கனி௰ம்‌ : 


இது, தோழி பொருளென மொழிதற்குத்‌ தலைவியும்‌ உடன்‌ 
பட்டு நிற்றற்குரிய ளென்றவின்‌ மேலதற்கோர்‌ புறனடை. * 


1 இது காதலர்பால்‌ இன்றியமையாது நிலைபெறுதற்குரிய அன்பு, அறம்‌, 
இன்பம்‌, நாண்‌ என்னும்‌ பண்பினை யெண்ணாது மேற்குறித்தபடி தோழி பெசகு 
ளென மொழிதலேயன்‌றிக்காவல்‌ மிகுதியால்‌ துன்புறும்‌ . தலைமகள்‌ தோழிகூலும்‌ 
கூற்றிற்கு உடம்படுதலும்‌ குற்றமன்றாம்‌ எண வழுவமைக்கின்றது. 


பொ௫ுளியல்‌- நூற்பா ௨௧ ௬௯ 


(இ-ள்‌) காப்பினுள்‌-- காவன்‌ மிகுதியால்‌ . தலைவிக்கு 
வருத்தம்‌ நிகழ்ந்தவிடத்த; அன்பே அறனே இன்பம்‌ நாணொடு 
துறந்த ஒழுக்கம்‌- தலைவன்கண்‌ நிகழும்‌ அன்புங்‌ குடிப்பிறந்தோர்‌ 
ஒழுகும்‌ அறனுந்‌ தமக்கின்றியமையா இன்பமும்‌ நாணும்‌ அகன்ற 
ஒழுசலாறு; பழித்தன்று ஆகலின்‌ ஒன்றும்‌-பழியுடைத்‌ தன்று ஆகை- 
யினாலே புலனெறிவழக்குப்‌ பொருந்தும்‌;1 வேண்ட £-அவற்றை வழு- 
வாமென்று களையல்‌ வேண்டா (எ-று) ப 


எனவே, பொருளென மொழிதல்‌ தலைவிக்கும்‌ உடன்பா- 
டென்று அமைத்தாராயிற்று, (௨௧) 


ஆய்வுரை : இதுகளவொழுக்கத்தின்கண்‌ தலைவிக்கு உரி- 
யதோர்‌ இயல்புணர்த்துகின்றது. 


(இ-ள்‌) இற்செறித்துக காக்குங்‌ க ரவல்‌ மிகுதியான 
நிலைமைக்கண்‌ தலைவன்பால்‌ தான்‌ கொண்டுள்ள அன்பும்‌ 
அன்பின்‌ வழிப்பட்ட மனையறமும்‌, மனையறத்தின்கண்‌ ஒழுகி 
நுகர்தற்குரிய இன்பமும்‌ பெண்ணியல்பாகிய நாணமும்‌ ஆகிய 
இவற்றிற்‌ கருத்தின்றி அடங்கியொழுகும்‌ ஒழுக்கம்‌ தலைவிக்குப்‌ 

1, ஒன்றும்‌ என்பதனைச்‌ செய்யும்‌ என்னும்‌ முற்றாகக்கொண்டு காப்‌ 
பினுள்‌ அன்‌ பேயறனேயின்ப காணோடு துறந்த ஒழுக்கம்‌, ஒன்றும்‌ --(புலனெறி 
வழக்கிற்குப்‌) பொருந்தும்‌ எனப்பொருள்‌ வரைக்தார்‌ ௩ச்சினார்க்கினியர்‌. ஒன்று 
தல்‌-— பொருந்துதல்‌. *வேண்டா—? என்பதற்கு “அவற்றை வழுவாமென்று களையல்‌ 
வேண்டா? எனவரும்‌ ஈச்சினார்க்கினியருரையில்‌ “அவற்றை? யென்றது, அன்யே 
தக்க நாணொடு துறந்த வொழுக்கத்தினை, இங்ஙனம்‌ இச்சூத்திரத்தினை இரு 
தொடராக்கி ஒன்றும்‌ என்பதனைச்‌ செய்யுமென்னும்‌ முற்றாக்காது, காப்பினுள்‌ 
அன்பே... நாணொடு துறந்தவொழுக்கம்‌ பழித்தன்றாகலின்‌ காப்பினுள்‌ அன்பே 
அறனே இன்பம்‌ நாணொடு இவை ஒன்றும்‌ வேண்டா என ஒருதொடராகக்‌ 
கொண்டு பொருள்‌ கூறலும்‌ பொருத்தமுடையதேயாகும்‌. இளம்பூரணருரையில்‌ 
இச்சூத்திரமும்‌ இதன்‌ பொழிப்புரையும்‌ சிதைந்துபோனாலும்‌, 


““இதனாற்சொல்லியது, அன்பையும்‌ அறத்தையும்‌ இன்பத்தையும்‌ நினைத்து 
வருந்தப்பெறான்‌ எனவும்‌ நாணத்தைத்‌ கைவிட்டுத்‌ தமர்‌ கொடுக்குமாறு முயல 
வேண்டும்‌ என்பதூஉம்‌. கூறியவாறாம்‌. இவை ஒருவழித்தணத்தற்கண்‌ நிகழ்வன?” 
என்னும்‌ கருத்துரைப்பகுதி காணப்படுதலின்‌ இக்நூற்பாவும்‌ களவுக்காலத்துத்‌ தலை 
மகனுக்குரிபதோர்‌ ரம ரகத்து தக இளம்பூரணர்‌ கொண்டுள்ளார்‌ என்பது 
ஈன்‌ குதெளியப்படும்‌, ன க 


ஒருவழித்‌ தணத்தலாவது , களவொழுக்கம்‌. ஒழுகும்‌ தலைமகன்‌ அலர்தோன்‌ றத்‌ 
தலைவி இற்செறிக்கப்பட்டுப்‌ புறத்துப்போகாது காக்கப்பட்ட நிலையில்‌ முன்போல்‌ 
தலைவியைக் கண்டு அளவளாவுதற்கியலாது தன்பதியின்௧ண்‌ ஓரிடத்தில்‌ பரிந்‌ 
துறைதலாகும்‌, 


தொல்கர்ப்பியம்‌-பொருளதிகார்ம்‌ ள்ல 


பழியுடையதன்று ஆதலின்‌ இற்செறிக்கப்பட்ட காலத்தில்‌ இவை 
வேண்டப்படுதல்‌ இல்லை (எ-று.) 


“கர்ப்பினுள்‌ அன்பே அறனே........... துறந்த ஒழுக்கம்‌ 
பழித்தன்று ஆதலின்‌ காப்பினுள்‌ இவை ஒன்றும்‌ வேண்டா? என 
இயையும்‌. பழித்தன்று--பழியுடையதன்று,. 


௨௧௨, சுர்மென மொழிதலும்‌ வரைநிலை யின்றே. 
இளம்பூரணம்‌ : 


என்‌-- எனின்‌ . இதுவும்‌ தலைமகற்குரியதோர்‌ திறன்‌ 
உணர்த்திற்று. 

(இ-ள்‌.ு தலைமசன்‌ பொருள்வயிற்‌ பிரியும்வழி உடன்‌ 
போக்குக்‌ கருதிய தலைமகட்கு யான்‌ போகின்ற நெறி கல்லுங்‌ 
கரடுமாகிய சரம்‌ எனக்கூறுதலும்‌” நீக்கப்படாது என்றவாறு 
இதனாற்‌ சொல்லியது காப்புமி ததிக்கண்‌ வருத்தழுறுந்‌ தலைமகளை 
உடன்கொண்டு போதல்‌ தக்கது என்பார்க்கு நெறியருமை கூறி 
விலக்கவும்‌ பெறும்‌ என்றவாறு, (௨௪) 


தச்சினார்க்கினி௰யம்‌ : 


இது, தோழிக்குத்‌ தலைவிக்கு முரியதோர்‌ வழுவமைக்‌: 
கின்றது. 


(இ-ள்‌.) தலைவன்‌ பிரியக்‌ கருதியவழித்‌ தோழியுந்‌ தலைவி 
யும்‌ நீ போகின்றவிடம்‌ எல்லாவாற்றானும்‌ போதத்கரிய நிலமெனக்‌ 
கூறி விலக்குதலும்‌ நீக்குநிலைமையின்று (எ-—று.) 

1. ஈண்டுப்‌ *பொருள்வயிற்பிரிவு? என்றுது, தலைவன்‌ வரைவைத்துத்‌ திரு 
மணத்தின்‌ பொருட்டுப்‌ பொருள்தேடப்பிரிதலை. 


2. சுரம்‌ என மொழிதலாவது, தான்‌ பிரிந்து செல்லக்‌ கருதிய வழி, 
௩உத்தற்கியலாத வெம்மைமிகுந்த பாலை எனத்‌ தலைமகட்கு வழியின்‌ அருமை 
கூறித்‌ தன்னொடு உடன்‌ வருதலை விலக்குதல்‌. வரைநிலையின்‌ று-நீக்கும்கிலை 
பில்லை. வரைதல்‌ நீக்குதல்‌. *மொழிதலும்‌” என்புழி உம்மை எதிர்‌ மறையா தலின்‌ 
சுற்றத்தாரால்‌ இற்செறிக்கப்பட்டுக்‌ காவல்‌ மிக்க நிலைமைக்கண்‌ வருத்த மு றுக்‌ 
தலைமகளை இங்ஙனம்‌ விலக்காமல்‌ தன்னுடன்‌ அழைத்துச்‌ செல்லுதலே தக்கது 
என்பதனையும்‌ புலப்படுத்துவதுடன்‌, தலைவன்‌ தான்‌ செல்லக்கருதிய நெறி 
அலைமகள்‌ து மென்மைக்கு இயையாத கடுஞ்சுரமாதலின்‌ நெறியின்‌ அருமையினைக்‌ 
கூறித்‌ தலைமகள்‌ தன்னுடன்‌ வருதலாகிய உடன்போக்கினை விலக்கவும்‌ 
பெறும்‌ என்பதனையும்‌ புலப்படுத்‌ துவதாகும்‌, 


பொருளியல்‌- நூற்பா ௨௧ ௪௪ 


உ-ம்‌ £ **இடுமுள்‌ நெடுவேலி போலக்‌ கொலைவர்‌ 
கொடுமரந்‌ தேய்த்தார்‌ பதுக்கை நிரைத்த 
சடுநவை ஆராற்‌ றறுகனை முற்றி 
உடங்குநீர்‌ வேட்ட உடம்புயங்‌ இயானை 
கடுந்தாம்‌ பதிபாங்குக்‌ கைதெறப்‌ பட்டு 
வெறிநிரை வேறாகச்‌ சாரச்‌ சாரலோடி 
தெறிமயக்‌ குற்ற நிரம்பாநீ டத்தஞ்‌ 
சிறுநனி நீதுஞ்சி யேற்பினும்‌ அஞ்சும்‌ 
நறுநுதல்‌ நீத்துப்‌ பொருள்வயிற்‌ செல்வோய்‌ 
உரனுடை யுள்ளத்தை (கலி, 12) 


எனச்‌ சுரமெனக்‌ கூறினாள்‌. 


தலைவியுந்‌ தோழியாற்‌ கூற்றுநிகழ்த்தும்‌. சூத்திரம்‌ பொதுப்‌ 
படக்‌ கடத்தலின்‌ தலைவி உடன்போகக்‌ கருதியவழித்‌ தலைவனுஞ்‌ 
சுரமெனக்‌ கூறுதல்‌ கொள்க. 


“எல்வளை யெம்மொடு நீவமின்‌ யாழநின்‌ 

மெல்லியல்‌ மேவந்த சீறடி.த்‌ தாமரை 

அல்லிசர்‌ ஆயித மரக்குத்தோய்ந்‌ தவைபோலக்‌ 
கல்லுறின்‌ அவ்வடி கறுக்குந வல்லவோ?”” (கலி. 13) 


என வரும்‌. (௨௨) 


ஆய்வுரை : இது, கள வொழுக்கத்தில்‌ தலைமகனுக்குரிய- 
கோர்‌ திறம்‌ கூறுகின்றது. 


(இ-ள்‌) தலைவன்‌ தான்பிரிந்து செல்லுங்கால்‌ தன்னொடு 
உடன்‌ வரக்‌ கருதிய தலைமகட்கு, 'யான்செல்லக்கருதிய நெறி 
வெம்மைமிகக பாலை நிலமாம்‌' எனக்கூறிவிலக்குதலும்‌ குற்ற 
மாகாது. எ-று. 


ணை டை ல nr. - 


1. சுரம்‌ எனமொழிதலாவது, பிரிந்து செல்லுதற்குரியவழி ௩டத்தற்கு 
இயலாத வெம்மையுடையது எனக்கூறும்‌ முகமாக அவ்வழியிற்போதலை விலக்கு 
தல்‌. இங்கனம்‌ மொழிவோர்‌ இவர்‌ எனக்கூறாது “சுரம்‌ எனமொழிதல்‌? என இந்‌ 
நூற்பா பொதுப்பட அமைந்திருத்தலால்‌, “*தலைவன்‌ பிரியக்‌ கருதிய வழி நீ 
போகின்‌ றவிடம்‌ எல்லாவற்றானும்‌ போதற்கரிய நிலம்‌? எனத்‌ தலைவியும்‌ தோழியும்‌ 
கூறிவிலக்குதலும்‌ “தலைவி தன்னுடன்‌ போகக்‌ கருதியவழித்தான்‌ போகின்ற 
நெறி வெம்மையுடைய சுரமாம்‌” எனத்‌ தலைவன்‌ கூறுதலும்‌ என இருதிறமும்‌ 
கொள்ளப்படும்‌ என்பதாம்‌, 


உ கொல்காப்பியம்‌- பொருளதிகாரம்‌ 


சுரம்‌--நடத்தற்கியலாத வெம்மையுடைய வழி. 
மொழிதல்‌ என்றது, மொழிந்து விலக்குதல்‌ என்ற கருத்தில்‌ 
இங்கு ஆளப்பெற்றது. 


௨௧௩, உயர்ந்தோர்‌ களவி வழக்கொடு புணர்‌ தலின்‌ 
வழக்குவமிப்‌ படுதல்‌ செய்யுட்குக்‌ கடனே. 
இளம்‌ பூரணம்‌: க 
என்‌ எனின்‌. இதுவுமோர்‌ மரபு உணர்த்திற்று, 


(இ-ள்‌) உயந்தோர்‌ கூற்று வழக்குவழிப்படுதலின்‌ வழக்குப்‌ 
படுதல்‌ செய்யுட்குக்‌ கடன்‌ என்றவாறு. 


எனவே, வழக்கழியவருவன செய்யுட்கண்‌ வரப்பெறா என்ற 
வாறு. இதனானே மேலதிகாரத்தில்‌ கூறிய சொல்லும்‌ இவ்‌ வதி 
காரத்திற்‌ கூறுதற்யென்ற பொருளும்‌ வமக்சொடு புணர்ந்தனவே 
செய்யுட்கண்‌ வருவன; புணராதன செய்யுட்கண்‌ வரப்பெறா என்‌ 
றவாறாம்‌.! இன்னும்‌ இந்‌ நூகைத்து. அகப்பொருளாகவும்‌ புறப்‌ 
பொருளாகவும்‌ எடுத்தோதப்‌ பட்ட தன்றி உயர்ந்தோர்‌ வழக்கொடு 
பொருந்தி வருவன வெல்லாஞ்‌ செய்யுட்குப்‌ பொருளாகப்‌ புணர்க்க 
என வெஞ்சியதுணர்த்தியவாறுமாம்‌,2 உயர்ந்தோர்‌ வழக்கென்ற 
மையானும்‌, பொருளுமின்பமும்‌ கெடாமல்‌ மூன்றினுளொன்று 
பயப்பக்‌ கூறுதல்‌ கொள்க. (௨௨) 


நச்‌சனார்க்கனியம்‌ ச 


இது, முன்னர்‌ உலகியல்‌ வழக்கென்றது செய்யுட்காமென்று 
அமைக்கின்றது. 
1, **வழக்கெனப்படுவதுயர்ந்தோர்‌ மேற்றே 


கிகழ்ச்சியவர்கட்டாகலான? (மரபியல்‌. 92) 


எனவரும்‌ மரபிற்‌ சூத்திரம்‌, “வழக்கென்று சொல்லப்பட்டது உயர்க்தோச்‌ வழக்‌ 
கினை எனவும்‌ இழிந்தோர்‌ வழக்கு வழககெனப்படாது எனவும்‌ கூறியது. இச்‌ 
சூத்திரம்‌ வழக்கழிய வருவன செய்யுட்கண்‌ வரப்பெறா என்பது உணர்த்தியது? 
என இவ்விரு தூற்பாக்களூக்‌ கிடையே யமைந்த பொருள்‌ அமைப்பினைப்‌ பகுத்‌ 
துணர்தல்‌ இன்‌ ' நியமையாததாகும்‌. 

2, “இந்தூலகத்து,.....எஞ்சிய துணர்த்தியவாறுமாம்‌' என்பது, இச்சூத்திரத்‌ 
திற்கு. இன்க்‌ வரைந்த இரண்டாவது உரையாகும்‌, 

3. "உயர்ந்தோர்‌ வழக்கென்றமையான்‌ குப்த அற முங்கெடாமல்‌ 
மூன்றினுள்‌ ஒன்று பயப்பக்கூறுதல்‌ கொள்க*? -இவ்வுரைப்பகுதியினைத்‌ 
திருத்திப்பொருள்‌ கொள்ளுதல்‌ ல்ல 


பொருளியல்‌- து ற்பா ௨௨ ௭௧. 


(இ-ன்‌.) உயர்ந்தோர்‌ கிளவியும்‌ வழக்கொடு புணர்த தலின்‌ * 
உயர்ந்த மக்கள்‌ கூறுங்கூற்றும்‌ வேதநெறியோடு தவ 
வழக்கு வழிப்படுத்தல்‌ செய்யுட்குக்‌ கடனே--அ௮வ்‌ வழக்கினது 
நெறியிலே தடத்தல்‌ செய்யுட்கு முறைமை (எ-று.) 


“வழக்கெனப்‌ படுவது (தொல்‌, பொ. 648) என்னும்‌ 
மசபியற்‌ சூத்தரத்தான்‌ வழக்கு உயர்ந்தோர்‌ கண்ணதாயிற்று, 
௮வர்‌ அகத்தியன்‌ முதலியோரென்பது பாயிரத்துட்‌ கூறினாம்‌. அவை 
சான்றோர்‌ செய்யுளுட்‌ காண்க. இதனை மேலைச்‌ சூத்திரத்‌ 


திற்கும்‌ எய்துவிக்க, 
(௨௩) 


ஆய்வுரை : இஃது பொருளதிகாரத்திற்கூறப்படும்‌ அகமும்‌ புறமு 
மாகிய ஒழகலாறு பற்றிய செய்யுடகு இன்றியமையாததோர்‌ 
இயலபுணர்த்துகின்றது. 


(இ-ள்‌) உயர்ந்தோர்கூறும்‌ பொருளுரைகள்‌ உலகியல்‌ 
வழக்கொடு பொருந்தி நிகழ்தவால அவ்வழக்கின்‌ நெறியிலே 
பொருந்தி நடத்தல்‌ செய்யுட்குரியதோர்‌ முறைமையாகும்‌, எ-று. 


எனவே உலகியல வழக்கிற்கு மாறான பொருள்கள்‌ செய்‌. 
யுட்களில்‌ இடம்பெறா என்பதாம்‌. இணி, ' “முன்னைய நூல்‌ 
களில்‌ அகப்பொருளாகவும்‌ புறப்பொருளாகவும்‌ எடுததோதப்‌ 
பட்டனவன்றித்‌ தம்காலத்து வாழும்‌ சான்றோர்கள்‌ தமது வா ழ்க்‌ 
கைப்பயிற்சியால்‌ தெளிந்து கூறுவனவும்‌ உயர்ந்தோர்‌ வழக்கென 
ஏற்றுக்கொள்ளத்‌ தக்கனவாதலின்‌ உயர்ந்தோர்வழககொடு 
பொருந்திவருவனவெல்லாம்‌ செய்யுட்குப்‌ பொருளாகப்‌ புணர்க்கப்‌ 
படும்‌'' என இச்குத்திரத்திற்குப்‌ பொருள்‌ கொள்ளுதலும்‌ 
ஏற்புடையதேயாம்‌ என்பது ன்ன கருத்தாகும்‌. 


கை ணை வரமக அரவை. கலாவை 


1, *உயர்ந்தோர்கிளவி வழக்கொடு லலி என்பதே இளம்பூரணர்‌ 
கொண்ட பாடம்‌. *உயர்ந்தோர்‌ கிளவியும்‌? எனப்‌ பாடங்கொள்ளுங்கால்‌, தாழக்‌ 
தோர்‌. கிளவியேயன்‌ றி உயர்ந்தோர்‌ கிளவியும்‌ வழக்கொடு புணர்ந்து வருதலால்‌ 
எனப்பொருள்கொண்டு வழக்கு என்றது உலகில்‌ உயர்ந்தோர்‌ தாழ்ந்தோர்‌ வழங்‌ 
கும்‌ இருவகை மொழிவழக்குகளையும்‌ குநித்ததாகக்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌. அங்‌ 
கனம்‌ கொள்ளின்‌ *வழக்கெனப்படுவதுயர்ந்தோர்‌ மேற்றே” எனப்‌ பின்வரும்‌ மரபி 


யற்‌ சூத்திரத்தொடு மாறுகொள்ளும்‌ என்க. 


2. இங்கு வழக்கென்றது வழக்குஞ்‌ செய்யுளும்‌ ஆகிய இருவகையுள்‌ 
உலகியலில்‌ இடம்பெற்றுள்ள தமிழின்‌ மொழி வழக்கினையே. குறிப்பதன்‌ றி வேத 
நெறியினைக்‌ குறிப்பதன்றாம்‌, எனவே “வழக்கு? என்பதற்கு “வேதகமெறி'யென 
ஈச்சினார்க்கினியர்‌ கூறும்‌ பொருள்‌ பொருக்க தென்க. 


௪௫ தகொல்காப்பியம்‌- பொருளதிகாரம்‌ 


௨௧௪. அறக்கழி வுடையன பொருட்பயன்‌ வரினே* 
வழக்கென வழங்கலும்‌ பழித்த தென்ப. 


இளம்‌ பூரணம்‌ : 
என்‌-எனின்‌. மேலதற்‌ கோர்‌ புறனடை. 


(இ-ள்‌.) அறத்திற்‌ கழிவுடையன* பொருட்குப்‌ பயன்பட 
வரின்‌ அதனை வழக்கென்று வழங்குதலும்‌ பழித்ததேன்றவாறு. 


பொருளாவது அகப்பொருளும்‌ புறப்பொருளும்‌, அறத்திற்‌ 
கழிவு வரும்‌ அகப்பொருளாவது பிறன்மனைக்‌ கூட்டம்‌. 


பொருட்பயன்‌ வருதலாவது அவராலே பொருள்‌ பெறுதல்‌ 
அவ்விடத்து இஸ்பமும்‌ பொருளும்‌ பயப்பினும்‌ அதனை வழங்கு 
தலும்‌ பழிக்கப்பட்ட தென்றவாறு. உம்மை முற்றும்மையாக- 
லான்‌? வழக்பென்‌ நுரையற்க என்றவாறு. 


சசஏனைத்துணைய ராயினும்‌ என்னாந்‌ தினைத்துணையுந்‌ 
தேரான்‌ பிறனில்‌ புகல்‌," (குறள்‌. ௧௪௪] 


பொருட்‌ பயம்பட வமின்‌” பாவே * :பழித்தன்றென்ப” பா.வே, 

1. அறக்கு அழிவுடையன-அறத்திற்கு அழிவுடையன. அறத்திற்கு மாறுபட்ட 
செயல்கள்‌ என்பர்‌ இளம்பூரணர்‌. அறம்‌ என்னும்‌ மகரவீற்றுப்‌ பெயர்‌ முன்‌ குவ்வுருபு 
புணருமிடத்து இடையே வருதற்குரிய அத்தும்‌ இன்னுமாகிய சாரியைகளின்‌ றீ 
“அறக்கு” எனப்புணர்ந்தது செய்யுள்‌ விகாரம்‌. 

₹: அறத்திற்குமாறான செயல்கள்‌ பொருளாகிய பயனைக்‌ குறித்து வந்தால்‌ 
அதனை உலகியலில்‌ வழங்கும்‌ வழக்கு என்ற வகையில்‌ எடுத்துரைத்தலும்‌ சான்‌ 
qறோராற்‌ பழிக்கப்பட்ட குற்றமாகும்‌? என்பது இச்சூத்திரத்துக்கு இளம்பூரணர்‌ 
கொண்ட பொருளாகும்‌. இங்ஙனம்‌ பொருள்கொள்ளும்‌ முறையில்‌ இச்சூத்திரத்‌ 
திற்கு: அவர்கொண்ட பாடம்‌ **வழக்கென வழங்கலும்‌ பழித்ததென்ப”? என்பதாகும்‌ 

'பழித்தன்றென்ப ' எனப்பாடங்கொண்டு இச்சூத்திரத்திற்குப்பொருள்‌ கூறுவர்‌ 
நச்சினார்க்கினியர்‌, 


2, “உம்மை முற்றும்மையாகலான்‌ வழக்கென்றுரையற்க?? எனக்காணப்‌ 
படும்‌ இவ்வுரைத்தொடர்‌ “உம்மை இழிவு சிறப்பாதலான்‌ வழக்கென்றுரையற்க?? 
என்றிருத்தல்‌ பொருத்தமாகும்‌. *வழக்கென வழங்கலும்‌ பழித்ததென்ப? எனவரும்‌ 
இத்தொல்காப்பியத்‌ தொடர்க்கு “உள்ளத்தால்‌ உள்ளலுந்தீதே' (திருக்குறள்‌-- 
௨௨௮௨) என்புழிப்போல இளம்பூரணம்‌ உரைகொண்டுள்ள திறம்‌ இங்கு கருதத்‌ 
தகுவதாகும்‌- 


பொருளியல்‌ - நூற்பா ௨௨ ௪௫ 


புறப்பொருட்கண்‌ அறக்கழி வுடையன பகைவர்‌ தே௭த்து 
நிரைகோடலும்‌ அழித்தலும்‌ போலப்‌ பொருட்பயன்‌ காரணத்‌ 
தான்‌ நட்டோர்‌ தேஎத்துஞ்‌ செயல்‌, இவையும்‌ பொருள்‌ பயப்பி 
னும்‌ வழக்கென வழங்குத லாகா என்றவாறு, இதுவும்‌ ஓர்‌ முகத்‌- 
கான்‌ நீதி கூறியவாறு. 


“*பழிமலைந்‌ தெய்திய ஆக்கத்திற்‌ சான்றோர்‌ 


கழிநல்‌ குரவே தலை,” (குறள்‌, ௬௫௭) 
என வரும்‌. (௨௩) 
தச்சினார்க் கினியம்‌ : 


இஃது, உலூயல்‌ வழக்கன்றிப்‌ பொருள்‌ கூறினும்‌ அமைக 
வென்றது. 


(இ-ள்‌. அறக்கழிவு உடையன! -- உலகவழக்கத்திற்குப்‌ 
பொருத்தமில்லாத கூற்றுக்கள்‌; பொருட்பயம்‌ படவரின்‌- அகப்‌ 
'பொருட்குப்‌ பயமுடைத்தாக வருமாயின்‌; வழக்கென வழங்கலும்‌ 
அவற்றை வழக்கென்ற புலனெறி வழக்கஞ்‌ செய்தலும்‌; பழித்‌ 
தன்று என்ப-—பழியுடைத்தன்றென்று கூறுவாராசிரியர்‌ (எ- நு.) 


தலைவன்‌ குறையுற்று நிற்கின்‌நவாற்றைத்‌ தோழி தலை 
விக்குக்‌ கூறுங்கால்‌ தன்னை அவன்‌ நயந்தான்போலத்‌ தலைவிக்குக்‌ 
கூறுவனவும்‌, *பொய்யாக வீழ்ந்த னவன்‌ மார்பின்‌"? (கலி.37) 
எனப்‌ படைத்து மொழிவனவுந்‌, தலைவி “காமக்‌ கழவனுள்வமிப்‌ 
படுதலும்‌” "தாவி னன்மொழி கிழவி கிளத்தலும்‌ (தொல்‌. பொ. 
115) போல்வன பிறவும்‌ அறக்கழிவுடையனவாம்‌. தலைவி 
சனக்கு மறை புலப்படுத்தாது வருந்துகின்ற காலத்து அதனைத்‌ 
தனக்குப்‌ புலப்படுவித்தக்கொண்டே அவளை ஆற்றுவித்தற்‌ 
பொருட்டு அறக்கழிவுடையன கூறலின்‌ அவை பொருட்குப்‌ பயன்‌ 
றந்தனவாம்‌. 


ச வைல்‌ சர அகவ சவி கம்சனை. 


14 “அறக்கழிவுடையன? என்பதற்கு “அறத்திற்கு அழிவுடையன !: அஃதாவது 
அறத்திற்கு அழிவினைத்தரும்‌ அறமல்லாத பிறன்மனைக்‌ கூட்டம்‌ முதலிய பொருந்‌ 
காச்‌ செயல்கள்‌ எனப்பொருள்‌ கொண்டு இளம்பூரணர்‌ அவை உலகவழக்கில்‌ 
இடம்‌ பெற்றிருத்தல்பற்றி அந்தச்‌ செயல்களை வழக்கெளக்‌ கொண்டு வழங்குதல்‌ 
சான்றோராற்‌ பழிக்கப்பட்டது எனவிலக்குதல்‌ வேண்டிப்‌ *பழித்தென்ப” எனப்‌ 
பாடங்கொண்டார்‌. 


௭௬ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


“இருந லெல்லை யேனற்‌ றோன்றி”” (அகம்‌, 82) 
என்பதனுட்‌ 


-*இறுபுறங்‌ கவையின னாக வதற்கொண் 
டிகுபெயன்‌ மண்ணின்‌ ஞொகிழ்பஞு ருற்றவென்‌ 

உள்ளவ னறித லஞ்சி யுள்ளில்‌ 

கடிய கூறிக்‌ கைபிணி வீடா ஆ.” 


எனத்‌ சனலவன்‌ தன்னை நயந்தானென இவன்‌ கொண்டாள்‌ 
கோல்லெனத்‌ தலைவி கருதுமாற்றால்‌ தோழி கூறவே தலைவி 
மறை புலப்படுத்தவளென்பது பயனாயிற்று, 


““கயமலருண்கண்ணாய்‌ அங்க ணுடைய னவன்‌ £” (கலி.37) 
என்பதனுள்‌ “:மெய்யறியா கேன்போற்‌ இெந்தேன்‌'' என்புழி 
மன்னர்‌ மெய்யறி வழிநிலை பிழையா மனின்று பின்னர்ப்‌ பொய்‌ 
யாக வழிநிலை பிழைத்துக்‌ கூறியது வழுவேனும்‌ இவளுற்‌ தலை 
வனும்‌ இவ்வாறே செறிந்தமை யுணர்த்தலின்‌ மறைபுலப்படுத்துங்‌ 
கரு$்தினளாந்‌ தலைவியென்பது பயனாம்‌, 

“மள்ளர்‌ குழீஇய விழவி னானும்‌”? (குறுந்‌.31) **அருங்‌ 
கடியன்னை'' (நற்றிணை,365) “பாம்பு மதனழியும்‌ பானாட்‌ கங்‌ 
குலம்‌, அரிய வல்லமன்‌ இகுளை””(அகம்‌.8) என்பனவற்றுள்‌ தலைவி 
தேடிக்சென்றதஞ்‌ செல்வாபென்றதுஞ்‌ சிறைப்புறமாக வரைவு 
கடாயது. பொருட்‌ பயன்‌ நருதலின்‌ அறக்கழிவுடைய வேனும்‌ 
அமைந்தன. ப 

இது, 'பல்வேறு கவர்பொரு ணாட்டத்தான்‌” (கொல்‌. பொ. 
144) அறக்கழிவுடைமனவுங்‌! கூறப்பெறுமென்றமைப்பது 
பெரும்பான்மை,” இஃது அதிசாரத்தாற்‌ ஹறோழிக்குந்‌ தலைவிக்குங்‌ 
கொள்க, 


1, “அறக்கழிவுடையன ? என்ற தொடர்க்கு அறவே கழித்தற்குரியனவாய்க்‌ 
கூறுவே ர்க்கும்‌ அவராற்‌ கூறப்படும்‌ கூற்றுக்கும்‌ பொருத்தமில்லாத உரையாடல்‌ 
கள்‌ கூறக்கருதிய அகப்‌ பொருளுக்குப்‌ பயன்படவருமாயின்‌ அவற்றையும்‌ . வழக்‌ 
சென்றே கொண்டு செய்யுள்‌ செய்தலும்‌ பழியுடையதன்று எனக்கொண்டு கச்சி 
னார்க்கினியார்‌ பயனுடையன வருமாயின்‌ காட்டிய: எடுத்துக்காட்டுப்பகுதிகள்‌ 
பொருத்தமாகவே காணப்படுகின்றன. வழங்கலும்‌ என்புழிஉம்மை இழிவு சிறப்பின்‌ 
கண்‌ வந்தது. 

22 இச்சூத்திரம்‌, “பல்வேறு கவர்பொருள்‌ ஆராய்ச்சியால்‌ கூறுவோர்‌ 
விலைக்கு ஒவ்வாதனவாகத்‌ தோன்றும்‌ உரையாடல்களும்‌”! வழக்கென்று அமைத்‌ 


துக்கெொள்ளப்படும்‌ என ௨ழமூவமைத்தது என்பதாம்‌, 


பொருளியல்‌ - நூற்பா ௨௪ எள 
ஆய்வுரை : 
இது, மேலதற்கோர்‌ புறனடை கூறுகின்றது. 


மேல்‌, உலகவழக்கில்‌ உள்ளவற்றைத்‌ தன்பாற்கொண்டு 
அமைதல்‌ செய்யுட்குரிய முறைமையென்றார்‌. அங்ஙனம்‌ கொள்‌: 
ஞுங்கால்‌ அறத்திற்கு மாறானவற்றை விலக்குக என்றவின்‌. 


(இ-ள்‌) அறத்திற்கு அழிவினைத்‌ தருவனவாகிய ஒழு 
கலாறுகள்‌ பொருளும்‌ இன்பமுமாகிய பயனுள்ளனவாக வருமாயின்‌ 
அவை உலகியலிற்‌ காணப்படுதல்‌ கொண்டு அவற்றையும்‌ உலக 
வழக்கென வழங்குதலும்‌ சான்ரோர்களாற்‌ பழிக்கப்பட்டது என்பர்‌. 
அறிஞர்‌. எ-று, 


எனவே அறத்திற்கு அழிவினைச்‌ செய்யும்‌ நிலையில்‌ 
புவணின்பமொன்றே கருதி நிகழும்‌ பிறன்மனைவிழைவு முதலாயின - 
வும்‌ அறத்திற்கு மாறாய்ப்‌ பொருளொன்றே கருதிய போர்ச்‌ 
செயல்கள்‌ முதலியனவும்‌ உலகியலில்‌ ஆங்காங்கே சிற்றினத்‌ 
தாராகிய கொடியோர்களால்‌ நிகழ்த்கப்படுதல்‌ கொண்டு, அவ்‌ 
விழிந்தன வற்றையும்‌ வழக்கு என்ற வ௫சையிற்சேர்ந்துரைத்தல்‌ 
பழிதரும்‌ குற்றமாம்‌ என அறிவுறுத்தல்‌ இச்சூத்திரத்தின்‌ நோக்க 
மாதல்‌ புவனாம்‌. 


இணி, “அறக்கழிவுடையன பொருட்பயன்படவரின்‌, வழக்‌ 
கெனவழங்கலும்‌ பழித்தன்றென்ப” எனப்‌  பாடங்கொண்கு, 
“உலக வழக்கிற்குப்‌ பொருத்தமில்லாத கூற்றுக்கள்‌ அகப்பொரு 
ளொழுசகலாற்றிற்குப்‌ பயனுடையனவாக வருமர்யின்‌ அவற்றை 
உலகவழக்கெனவேகொண்டு புலனெறிவழக்களஞ்‌ செய்தலும்‌ பழி 
யுடையதன்றாம்‌? என நச்சினார்க்கினியர்‌ இச்ரூத்திரததிற்குக்‌ 
கூறும்‌ பொருளும்‌ விளக்கமும்‌ எடுத்துக்காட்டும்‌ நாடகவழக்கினும்‌ 
உலகியல்‌ வழக்கினும்‌ பாடல் சான்ற புலனெறிவழக்கிற்கு ஒத்தன 
வாகவே அமைந்துள்ளமையும்‌ இங்குச்‌ சிறப்பாக்கி குறிப்பிடத்‌ 
தகுவதாகும்‌, 
௨௧௫, மிக்க பொருளினுட்‌ பொருள்வகை புணர்க்க 

_ நாணுத்தலைப்‌ பிரியா நல்வழிப்‌ படுத்தே. 


இளம்பூரணம்‌: 


என்‌ எனின்‌. இதுவுமது, 


ளா கொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


(இ-ள்‌.) மிக்க பொருளாவது மேற்கூறப்பட்ட அகப்‌ 
பொருள்‌.” அப்பொருட்‌ கண்ணும்‌ நாண்‌ நீங்காத நல்வழிக்கட்‌ 
படுத்துப்‌ பொருள்வகை புணர்க்க என்றவாறு. எனவே, அறு 
முதலாயின வழுவின்‌ றாயினும்‌ நாணழிய வரும்‌ ண்ட ட டு 
புணர்த்தற்க என்றவாறு. 


₹₹பிறர்நாணத்‌ தக்கது தான்‌ தாணா னாயின்‌ 


அறன்நாணத்‌ தக்க துடைத்து.” (கூறன்‌. ச௰க௮ழ்‌ 
என வரும்‌, ட கஸ்‌ 
நச்சினார்க்கனியம்‌ : 


இது, மேல்‌ அறக்கழிவுடைத்தாயினும்‌ அது பொருட்பயம்‌ 
படு மென்றார்‌, அப்‌ பொருளினை இதுவென்றலின்‌ மேலத்‌ 
கோர்‌ புறனடை. 


. (இ-ள்‌.) மிக்க பொருளினுள்‌--முன்னர்‌ அகப்பொகுட்குப்‌ 
பயம்பட வரினென்று வமுவமைத்த பொருளின்‌ கண்ணே; நாணுத்‌ 
தலைப்‌ பிரியா நல்வழிப்‌ படுத்துப்‌ பொருள்வகை புணர்க்க-- 
தலைவியது நாண்‌ அவளிடத்து நின்று நீங்காமைக்குக்‌ காரண 
மாகிய நன்னெறியாகிய யொருட்கறுபாடுகளை உள்ளடக்கப்‌ 
படுத்துச்கூறுக (எ..று.)” | | 

1. “மிக்க பொருளாவது மேற்கூறப்பட்ட தருமு வொரு என இவ்‌ 
வரைத்தொடர்‌ ஆமைக்திருத்தல்‌ வேண்டும்‌ என்பது, “எனவே அறமுதலாயின _ 
வழுவின்றாயினும்‌?' எனப்‌ பின்வரும்‌ உரைத்தொடர்‌ கொண்டு உய்த்துணரப்படும்‌. 


புணர்த்தற்க _ புணர்க்காது தவிர்க்க, 


2, மிக்சு பொருளினுள்‌ காணுத்தலைப்பிரியா நல்வழிப்பொகள் வகை > ம்‌. 
மன்னு ஹுத்த ழிப்பொருள்வகைபகுத் தும்‌ 


புணர்க்க என இயையும்‌, 


மிக்‌ கயெொருள்‌ என்றது, மேல்‌ அறல்‌ கழிவுடையன எனவழுவாகக்கொண்டு 
அமைதிகூறிய வரம்பிறந்த உரையாடலாகிய கூற்றினை, ஈ'மிகுதி? என்றது 
மமிகுதியான்‌ மிக்கலை செய்தாரை திருக்குறள்‌ (158) என்புழிப்‌ போன்று குற்ற 
மூடையவற்‌ ஆறு உணர்த்துகின்றது. ஈல்வழிப்பொருள்‌ என்றது, தலைவியின்‌ நாண 
மாகிய உயிர்க்‌ குணம்‌ அவனள விட்டு நீங்காதிருத்தற்குக்‌ காரணமாகிய நன்னெறி 
யாகிய பொருட்பகுதி பகுத்தல்‌-அக்கூற்றினுள்‌ உள்ளடக்கிக்‌ கூறுதல்‌. காண்‌ என்னும்‌ 
ணகர வீறு உகரச்சாரியை பெற்று காணு என கின்றது. தலைப்பிரிதல்‌_ நீங்குதல்‌. 
அறக்கழிவான பொருள்‌ புலப்பட்டுத்‌ தோன்றுமாறும்‌ தான்‌ கூறக்கருதிய பொருள்‌ 
குறிப்பாக உள்ளடங்கவும்‌ கூறாக்கால்‌ தலைவியது மறைபுலப்பட ' அவளது உயிரி 
னுஞ்சிறந்த காண்‌ நீங்கும்மிலை யுளதாமாதலின்‌ காணுத்தலைப்பிரிய ௩ல்வழிப்படுத்‌ 


துப்‌ பொருள்வகை புணர்க்க என்றார்‌. 


பொருளியல்‌ - நூற்பா ௨௪ ௪௯ 


'நெருந லெல்லை” (அகம்‌. 32)என்பதனுள்‌, நெருநல்‌ யான்‌ 
காக்கின்ற புனத்துவந்து ஒரு தலைவன்‌ தன்‌ பெருமைக்கேலாச்‌ 
ஏறுசொற்‌ சொல்லித்‌ தன்னை யான்‌ வருத்தினேனாகக்‌ கூறி என்னை 
முயங்கினான்‌;: யான்‌ அதற்கு முன்‌ இஞெகிழ்ந்தே மனதெஒழ்ச்௪ 
அவனறியாமன்‌ மறைத்து வன்சொற்சொல்லி நீங்கனேன்‌; அவ்வழி 
என்‌ வன்கண்மையாற்‌ பிறிதொன்று கூறவல்லனாயிற்றிலன்‌ ; 
அவ்வாறு போனவன்‌ இன்று நமக்குத்‌ தோலாத்‌ தன்மையின்மை 
யினின்றும்‌ இளிவத்தொழுகுவன்‌ ; தனக்கே நந்தோள்‌ உரியவாகலும்‌ 
அறியானாய்‌ என்னைப்‌ புறநிலைமுயலுங்‌ கண்ணோட்டமு முடைய 
வனை நின்‌ ஆயமும்யானும்‌ நீயுங்‌ கண்டு நகுவோமாக; நீ அவன்‌ 
வருமிடத்தே செல்வாயாக எனக்‌ கூறியவழி, எம்‌ பெருமானை 
இவள்‌ புறத்தாற்றிற்‌ கொண்டாள்‌ கொல்லோவெனவும்‌, அவன்‌ 
தனக்கு இனிய செய்தனவெல்லாம்‌ என்‌ பொருட்டென்று கொள்‌- 
ளாது பிறழக்கொண்டாள்‌ கொல்லோவெனவுத்‌ தலைவி கருது 
மாற்றானே கூறினாளெனினும்‌ அதனுள்ளே இவளெனக்குச்‌ 
சிறத்தாளென்பதுணர்தலின்‌ என்‌ வருத்தந்‌ தீர்க்கன்றில்லை யென்‌ 
றான்‌ எனவும்‌, அதற்கு முகமனாக இவளைத்‌ தழீதிக்கொண்ட 
தன்றி இவள்‌ பிறழக்கொண்ட தன்மை அவன்க ஸணுளதாயின்‌ 
இவளைக்‌ குறிப்பறியாது புல்லானெனவும்‌, இவ்வொழுகலாறு 
சிறிதுணர்தலில்‌ இக்குறை முடீத்தற்கு மனஜஞொஒூழ்ந்‌ தாளெளவும்‌, 
அவனை என்னோடு கூட்டுதற்கு என்னை வேறு நிறுத்தித்‌ தானும்‌ 
ஆயமும்‌ வேறுநின்று நகுவேமெகை கூறினாளெனவுந்‌, தலைவி 
நாண்‌ நீங்காமைக்குக்‌ காரணமாகிய பொருளை உள்ளடக்கப்‌ 
புணர்த்துக்‌ கூறியவாறு காண்க. இதனுள்‌ அறக்கழிவான பொருள்‌ 
புலப்படவும்‌, ஏனைப்பொருள்‌ புலப்படாமலுங்‌ கூறாக்காமல்‌ தலை 
வியது மறையை வெளிப்படுத்தினாளாமாதலின்‌ அதனை “மிக்க 
பொரு” ளென்றார்‌. ஏனையவற்றிற்கும்‌ உட்பொருள்‌ புணர்த்தவா 
ணர்ந்து பொருளுரைத்துக்கொள்க . (௨௫) 
ஆய்வுரை : ப 

இதுவும்‌ செயயுட்குரியதோர்‌ பொருள்‌ மரபு உணர்த்து 
கின்றது. 


(இ-ள்‌) வாழ்க்கைக்குச்‌ சிறந்தனவாக . உயர்த்துககூறப்‌ 
பட்ட அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ ஆகிய . பொருள்களை எடுத்‌ 
துரைக்குங்காலும்‌ மக்களது உயிர்ப்பண்பாகிய நாணம்‌,நீங்காமைக 
குரிய நல்வழிக்கண்‌ அமைத்து அகமும்‌ புறமுமாகிய : பொருள்‌ 
வகைகளைப்‌ புணர்த்துக கூறுக, (எ-று. 


அயி தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


மிக்கபொருளாவது மக்களது நல்வாழ்க்கைக்கு உரிய 
வாகச்‌ சான்றோர்களால்‌ உயர்த்துக்கூறப்பட்ட அறமுதலாகிய 
முதற்பொருள்கள்‌, பொருள்‌ வகை என்றது அறமும்‌ புறமு 
மாகிய கூறுபாட்டினை. நாண்‌ -நாணமாகிய மக்கட்பண்பு. நாண்‌ 
என்பது உகரச்சாரியை பெற்று நாணு என நின்றது. தலைப்‌ 
பிரிதல்‌ நீங்குதல்‌. மிக்க பொருளினுள்‌ நாணுத்‌ தலைப்பிரியா 
தல்வழிப்படுத்துப்‌ பொருள்வகை புணர்க்க என இயையும. 


இனி, 'உலகவழக்கினைக்‌ கடந்து வருவனவாகிய பொ ரட்‌ 
பகுதிகளைச்‌ செய்யுளில்‌ அமைத்துக்‌ கூறுங்கால்‌ தலைவி முதலி 
யோர்க்கு உயிரினுஞ்‌ சிறந்த நாணம்‌ நீங்காமைக்குக்‌ காரண 
மாகிய நன்னெறியில்‌ அமைத்துக்‌ கூறுதல்‌ வேண்டும்‌” எனச்‌ 
சூத்திரத்திற்குப்‌ பொருள்‌ கூறுதலும்‌ பொருத்தமுடையதேயகுாம்‌ , 


௨௧௬. முறைப்பெயர்‌ மருங்கினற்‌ மெகழுதகைப்‌ பொதுச்‌ 
சொல்‌ 
நிலைக்குரி மரபின்‌ இருவீற்றும்‌ உரித்தே. 
இளம்பூரணம்‌ : 
என்‌--எனின்‌. இத ஏம்‌ வழுவமைத்தலை நுதவிற்று. 


(இ--ள்‌.) முறைப்பெயராவது--இயற்பெயார்‌ முதலிய பெயரா 
னன்றி முறைமை பற்றி வருவது ; அது தந்‌தைமகனைக்‌ கூறும்‌ 
பொழுது கம்‌ முன்‌, தும்பி, என்பனவும்‌ கிழவன்‌ ,தோழன்‌ என்பனவும்‌ 
போல வருவன, 


அப்பெய ரகத்துவரும்‌ நன்றாகய கெழுதகைம்‌ பொதுச்‌ சொல்‌ 
கன்னி திமு கூறும்‌ 'எல்லா' என்பது. 


நிலைக்குபி மரபி னிருவீற்று முரித்தே என்பது- திற்றற்‌ 
குரிய மரபினானே யிருபாற்கு முரித்தென்றவரறு, நிற்றற்குரிய 
மரபின்‌ என்பது இவ்வாறு தோற்றரமையான்‌ என்றவாறு. 

1. “எல்லா? என்னும்‌ இச்சொல்‌ தான்‌ நித்றற்குசிய முறைமைக்கண்‌ 
இன்னபால்‌ என்று தேரற்றசமையால்‌ ஆண்பெண்‌ என்னும்‌ இருபாற்கும்‌ பொது 
வாய்‌ வழங்கப்பெறும்‌ என்பதும்‌ இச்சொல்‌ பாலுணர்த்தும்‌ விகுதியினைபய்‌ பெறாது 
அன்பின்‌ கேண்மையாகிய ௩ட்புமுறைமை பற்றியே வருதலின்‌ சொல்லதிகாரத்திற்‌ 


கூறப்படாது இங்குப்‌ பொகுளதிகாரத்திற்‌ கூறப்பட்டது என்பதும்‌ இத்தொடராற்‌ 
புலனாம்‌. 


பொருளியல்‌ - நூற்பா ௨டு அக 


“எல்லா, இஃதொத்த னென்பெறான்‌ கேட்டைக்காண்‌ 
(கலி. ௬௧) 
என்றவழிப்‌ பெண்பால்மேல்‌ வந்தது. 


“எல்லா, தமக்கினி தென்று வலிதிற்‌ பிறர்க்கின்னா 
செய்வது நன்றாமோ மற்று * (கலி.௬௨) 


என்றவழித்‌ தலைமகன்மேல்‌ வந்தது. 


இதுவும்‌ ஒரு சொல்வழு அமைத்தவாறு. இச்‌ சொற்‌ காமப்‌ 
பொருளாகத்‌ தோற்றுதலாற்‌ சொல்லதிகாரத்து ஓதாது ஈண்டு 
ஓதப்பட்ட து. | ட (௨௫) 


நச்சினார்க்கினி௰ம்‌ : 


இது, ழெவன்‌ கிழத்தி பாங்கன்‌ பாங்கி யென்னும்‌ முறைப்‌ 
பெயராகிய சொற்பற்றிப்‌ பிறந்ததோர்‌ வழுவமைக்கின்றது; 


(இ-ள்‌.) முறைப்பெயர்‌ மருங்கிற்‌ கெழுதகைப்‌ பொதுச்‌ 
சொல்‌ 1 - முறைப்பெயரிடத்து இருபாற்கும்‌ பொருந்தின தகுதியை 
யுடைய எல்லா வென்னுஞ்‌ சொல்‌; நிலைக்கு உரிமரபின்‌ இருவீற்‌ 
றும்‌ உரித்தே - புலனெறிவழக்கிற்குரிய முறைமையினானே வழு 
வாகாது ஆண்பாற்கும்‌ பெண்பாற்கும்‌ ஒப்ப உரியதாய்‌ வழங்கும்‌ 
(எ று.) | | 
| “கெழுதகை” யென்றதனானே தலைவியுந்‌ தோழியுந்‌ தலை 
வனைக்‌ கூறியதே பெரும்பான்மையென்றுந்‌ தலைவன்‌ தலைவியை 
யும்‌ உ யன்‌ கூறுதல்‌ சிறுபான்மை வழு வமைதியென்றுங்‌ 


கொள்க. 
உ-ம்‌: **அதிர்வில்‌ கக வந்தென்‌ மகன்மேல்‌ 
௬ முதிர்பூண்‌ முலைபொருத ஏதிலாள்‌ முச்சி 
உதிர்துகள்‌ உக்கநின்‌ ஆடையொலிப்ப 
எதிர்வளி நின்றாய்‌ நீ செல்‌; 
இனி யெல்லா?” (சலி. 81) 
1, கெழுதகைமையாவது ௩ண்பாகப்பழகிய உரிமைத்‌ தன்மை. இத்தகைய 
௩ட்புரிமை புலப்படும்படி ௩ட்டாரை அழைக்கும்‌ சொல்‌ கெழுதகைச்‌ "சொல்‌ 
லாகும்‌. ஆண்பெண்‌ இருபாலார்க்கும்‌ உரிய நிலையிற்‌ பொதுவாய்‌ வழங்கப்‌ பெறு 
தலின்‌ கெழுதகைப்‌ பொதுச்சொல்‌ எனப்பட்டது. இங்ஙனம்‌ இருபாலார்க்கும்‌ பொது 
வாக வழங்கும்‌ கெழுதகைப்பொ துச்சொல்‌ “எல்லா? என்னுஞ்‌'சொல்லாம்‌ என்ப்து 


சங்க இலக்கிய ஆட்சியால்‌. ௩ன்கு புலனாகும்‌, 


௮௨ தொல்காப்பியம்‌-பொருளதிகாரம்‌ 


எனத்‌ தலைவியைத்‌ தலைவன்‌ விளித்துக்கூறலின்‌ வழுவாயமைந்‌ 
தது. 


“எல்லாநீ, 

முன்னத்தான்‌ ஒன்று குறித்தாய்போற்‌ காட்டினை 

நின்னின்‌ விடாஅ நிழல்போல்‌ திரிதருவாய்‌ 

என்நீ பெறாத தீதென்‌” (கலி. 61) 


எனத்தோழி தலைவனை விளித்துக்‌ கூறலின்‌ வழுவாயமைந்தது. 


“எல்லா விஃதொத்தன்‌'' (கலி. 61) என்பது பெண்பால்‌ 
மேல்‌ வந்தது. ஏனைய வந்துழிக்‌ காண்க, பொதுச்சொல்‌ லென்ற 
தனானே எல்லா எலா எல்ல எலுவ எனவுங்‌ கொள்க, 


“எஏனுவ சிறாஅர்‌?" (குறுந்‌. 129) என வந்தது, ''யாரை 
யெலுவ யாமே”? (நற்றிணை, 395) எனத்‌ தலைவனைத்‌ தோழி 
கூறினாள்‌. 


எலுவியென்பது பாலுணர்த்தலின்‌ ஆராயப்படா. (௨௬) 


ஆய்வுரை : 


இஃது அகத்திணை யொழுகலாற்றில்‌ இடம்பெற்று வழங்கும்‌ 
மூறைப்பெயரொன்றின்‌ இயல்புணர்த்துகின்றது. 


(இ-ள்‌.) முறைப்பெயரிடத்து இருபாலுக்கும்‌ பொருந்தின 
தகுதியுடைய 'எல்லா' என்னும்‌ பொதுச்சொல்‌ ஆண்பால்‌ பெண்‌ 
பால்‌ ஆகிய அவ்விருபால்களுக்கும்‌ ஒப்பவுரியதாகும்‌. எ-று. 


ஆடவர்‌ மகளிர்‌ என்னும்‌ வேற்றுமையின்றி இருபாலாரும்‌ 
ஒருவரையொருவர்‌ அழைத்தற்குரிய அன்பின்கேண்மை முறைமை 
குறித்துவரும்‌ பெயர்‌ என்பது புலப்படுத்துவார்‌ *முறைப்பெயர்‌ 
மருங்கின்‌ கெழுதசைப்பொதுச்சொல்‌” என்றார்‌. அச்சொல்‌ அகத்‌ 
திணையொழுகலாற்றில்‌ பயின்றுவரும்‌ ‘எல்லா என்னும்‌ சொல்‌ 
என்பது தம்காலத்து வழங்கும்‌ புலனெறி வழக்கினால்‌ எல்லார்க்‌ 
கும்‌ நன்கு புலனாமாதலின்‌ அதனைக்கிளந்தெடுத்தோதாது அதன்‌ 
பொருளமைதியினைமட்டும்‌ விரித்துரைத்தார்‌ ஆசிரியர்‌. தொல்‌ 
காப்பியத்திற்‌ சுட்டப்பெற்ற இச்சொல்வழக்கு, தொல்காப்பியத்‌ 
திற்குப்‌ பின்தோன்றிய சங்கச்‌ செய்யுட்களிலும்‌ இடம்பெற்றுள்‌ 
ளமை - இளம்பூரணரும்‌ நச்சினார்க்கினியரும்‌ எடுத்துக்காட்டிய 
மேற்கோட்‌ செய்யுட்களால்‌ இனிது புலனாம்‌, 


பொருளியல்‌-நூற்பா ௨௬ ௮௩ 


௨௧௭, தாயத்தின்‌ அடையா ஈயச்‌ செல்லா 
வினைவயின்‌ தங்கா வீற்றுக்‌ கொளம்படா 
எம்மென வரூஉங்‌ கிழமைத்‌ தோற்றம்‌ 
அல்ல வாயினும்‌ புல்லுவ உளவே. 


இளம்‌ பூரணம்‌ : 


என்‌-— எனின்‌. இதுவும்‌ ஒருசார்‌ மரபு வழுவமைத்தலை 
நுதலிற்று. 


(இ-ள்‌.) தாயத்தான்‌ எய்துதலாவது தந்‌தைபொருள்‌ 
மகற்குறுதல்‌. ஈயச்‌ சேறலாவது ஒருவன்‌ கொடுப்ப ஒருவன்‌ 
கோடல்‌. வினைவயிற்‌ றங்கலாவது உழவுமுதலியன வற்றான்‌ 
வருதல்‌. வீற்றுக்கொளப்‌ படுதலாவது வேறுபடுத்திக்‌ கோடல்‌. 
அஃதாவது பகையினால்‌ வந்தது கோடல்‌. இந்நான்கினும்‌ வரும்‌ 
பொருளினது உரிமைத்தோற்ற மல்லவாயினும்‌ பொருந்துவ உள 
என்றவாறு. 


செய்யா என்னும்‌ வினையெச்சம்‌ வரூஉம்‌ என்னும்‌ பெய 
ரெச்சத்தொடு முடிந்தது, ! அன்றியும்‌ செய்யா என்பதனைப்‌ 
பெயரெச்ச எதிர்மறையாக்கி இந்நான்கிலும்‌ வருந்தகவு இல்லாத 
பொருள்‌ பொருளலவாயினும்‌ எமதெனவரும்‌ உரிமைத்தோற்றம்‌ 
பொருந்துவ என்றவாறு. 


க வண்ணனை கோளான. எனனம வலமக. 


1, அடையா, செல்லா, தங்கா, கொளப்படா என்பனவற்றைச்‌ செய்யா 
என்னும்‌ வாய்பாட்டு வினையெச்சமாகக்‌ கொண்டு அவ்வெச்சத்தை “எம்மென 
வரூஉம்‌ கிழமைத்தோற்றம்‌? என்ற தொடரில்‌ உள்ள “வரூஉம்‌” என்னும்‌ பெய 
ரெச்சத்தின்‌ பகுதியா கிய வருதற்றொழிலொடு முடித்துப்‌ பொருள்‌ கொள்வர்‌ இளம்‌ 
பூரணர்‌. தாயத்தின்‌ அடைந்து ஈயச்சென்று வினைவயின்‌ தங்கி வீற்றுக்கொள்ளப்‌ 
பட்டு (இவ்வாறு ௩ான்குதிறத்தானும்‌) எம்முடையன்‌ எனவரூஉம்‌ பொருளினது உரி 
மைத்‌ தோற்றம்‌ (உடையன) அல்லனவாயினும்‌ உரிமையாதற்குப்‌ பொருந்துவன 
உள, எ-று. 


2. இவ்வாறன்றி, மேற்குறித்த (செய்யா! என்னும்‌ வாய்பாட்டினை அடையாத, 
செல்லாத, தங்காத, கொளப்படாத என எதிர்மறைப்‌ பெயரெச்சமாக்கி .**இங்கான்‌. 
கினும்‌ வரும்‌, தகவு இல்லாத எம்முடையன எனவரும்‌ பொருள்‌ உரிமையுடைய 
பொருளல்லவாயினும்‌ எமதெனவரூஉம்‌ உரிமைத்‌ தோற்றம்‌ பொருக்துவனவுள?? 
எனப்பொருள்‌ கொள்ளுதலும்‌ பொருந்தும்‌ என்பதாம்‌, 


௮௪ தொல்காப்பியம்‌- பொருளதிகாரம்‌ 
அல்லவாயினும்‌ என்பதனை மாறிக்கூட்டுக.! ஏனவே, ஒரு 
முகத்தரற்‌ பொருள்‌ தேடுவார்‌ திறன்‌ கூறினாருமாம்‌. இனி ௮க்‌ 
திழமைத்‌ தோற்றம்‌ ஆவது. 


*விரும்பிநீ, என்தோள்‌ எழுதிய தொய்யிலும்‌ யாழநின்‌ 
மைந்துடை மார்பிற்‌ சுணங்கும்‌ நினைத்துக்காண்‌”£” (கலி,க௮) 


என்றவழித்‌ தலைமகள்‌ தோளைத்‌ தோழி தன்னையுமுளப்படுத்தி 
என தெனக்‌ கூறியவாறு காண்க.” பிறவுமலன்ன .. (௨௪) 


நச்சினார்க்‌கனியம்‌ : 


இது, தோழி தலைவியுறுப்பினைத்‌ தன்னுறுப்பாகக்‌ கூறப்‌ 
பெறுமென வழுவமைக்கின்‌ றது, 


(இ-ள்‌... தாயத்தின்‌ அடையா? - தந்தையுடைய பொருள்‌ 
களாய்‌ மக்களெய்துதற்குரிய பொருள்களிற்‌ சேராதனவுமாய்‌; 
ஈயச்‌ செல்லா - அறமும்‌ புசழுங்‌ கருதிக்கொடுப்பப்‌ பிறர்பாற்‌ 
செல்லாதனவுமாய்‌; வினைவயின்‌ தங்கா - மைந்தரில்லாதார்க்கு 
மைந்தர்‌ செய்வன செய்து பெறும்‌ பொருளில்‌ குன்கா தனக 

1. இங்ஙனம்‌ பொருள்கொள்ளுங்கால்‌, இந்கான்‌ கினும்‌ அல்லாத எம்மென 
வரூஉம்‌. பொருள்‌ (பொருள்‌) அல்ல ஆயினும்‌ கிழமைத்‌ தோற்றம்‌. புல்லுவவுள*! என 
மாறிக்‌. கூட்டிப்‌ ற்குள்‌ கொள்க என்பார்‌ “அல்லவாயினும்‌ என்பதனை மாறிக்‌ 


கூட்டுக! என்றார்‌. 


“தந்தைபொருள்‌ மைந்தனுக்குரியது என்னுந்தாயமுறையினாலும்‌, “ஒருவர்‌ 
கொடுப்ப ஒருவர்‌ பெற்றது” என்னும்‌ கொடைத்திறத்தாலும்‌, உழவு முதலிப 
தொழில்‌ ர ணமா கவும்‌, பகைவர்‌ முதலாயினாரை வெற்றி கொள்ளுக் திறத்தாலும்‌ 
என. உலகத்தார்‌ பொருள்‌ தேடுந்திறன்‌ நான்காம்‌ என்பதனைத்‌ தொல்காப்பியனார்‌ 
இச்‌ சூத்திரத்தால்‌ இருவாறு தெளிவு படுத்தினார்‌ என்பார்‌, “எனவே, ஒரு 
முகத்தாற்‌ பொருள்‌ தேடுவார்‌ திறன்‌ கூறினாருமாம்‌?* என்றார்‌ இளம்பூரணர்‌. 

2. தோழி தலைமகனை நோக்கிக்‌ கூறுவதாக அமைந்த கலித்தொை 
ய அ--ஆம்‌ பாடலில்‌, “விரும்பி நீ என்தோள்‌ எழுதிய தொய்யிலும்‌'' எனத்‌ தலை 
மகள்‌ தோளைத்‌ தோழி தன்‌ தோளாகக்‌ . கூறியது, மேற்தறித்த. உலகியற்‌ ௦ பொரு 
ளுரிமை முறை நான்கும்‌ அல்லாத அகத்திணை யொழுகலாற்றில்‌ வழங்கும்‌ ௩ஃ 
பின்‌ கெழுதகைமையாகிய உரிமை முறையாகப்‌ பொருந்தியதாகும்‌. 

8. , தாயம்‌. -தந்தையுடையபொருளாய்‌ மக்கள்‌ அடைதற்குரிய பொருள்‌. 
வனைவமின்‌ தங்குதலாவது பொருளுடையார்க்கு உரிய பணிசெய்து அதனால்‌ 
ர்க்க ப கடர கைக அ தன்பால்‌ தங்குதல்‌. ட்டன கொள்‌ 


ஷீ, 


அல்லா அல்லாதன, வழு, வல்ல ல ர்க சரி 


பொருளியல்‌- நூற்பா ௨௬ ௮௫ 


மாய்‌; வீற்றுக்கொளப்படா - வேறுபட்டானொருவன்‌ வலிந்து 
கொள்ளப்படாதளவுமாய்‌ ; எம்மென வரூஉங்‌ இழமைத்‌ 
தோற்‌. எம்முடையனவென்று தோழி கூறப்‌ புலனெறி 


வழச்சிற்குப்‌ பொருந்திவரும்‌ உரிமையையுடைய உறுப்புக்கள்‌; 
அல்லாவாயினும்‌ புல்லுவ உளவே - வழுவாயினும்‌ பொருந்து 
வனவுள (எ-று. 

உறுப்புக்‌ கட்புலனாதலின்‌ தோற்றமென்றார்‌. என்வே, 
உறுப்பொழிய இந்நான்கும்‌ எம்மெனக்‌ கூறலர்காவென்றார்‌. 


*ஒருநாளென்‌, தோள்நெகதிழ்‌ புற்ற துயரால்‌ துணிதந்தோர்‌ 


(கலி. 37) 
எனவும்‌, 
“்‌ என்தோள்‌ எழுதிய தொய்யிலும்‌'' (கலி. 18) 
எனவும்‌ தலைவி தோளினை என்தோள்‌ என்றாள்‌. 
* தன்கரல்‌ அரியமை சிலம்பு கழீஇப்‌ பன்மாண்‌ 
வரிப்புனை பந்தொடு வைகிய செல்வோள்‌ 
இவைகாண்‌ தோறும்‌ நோவாம்‌ மாதோ,” (தற்‌. 12) 
நெய்தல்‌ இதழுண்கண்‌, 
(கலி, 39) 


நின்கண்ணா கென்கண்‌ மன” 


என்பனவும்‌ இசன்கணடங்கும்‌. *உள'வென்றதனாற்‌ சிறுபான்மை 
தலைவி கூறுவனவுங்‌ கொள்க, அவை, 


““என்னொடும்‌ நின்னொடும்‌ சூழர்து?? உ(அகம்‌.129) 
எனவும்‌, 
“நின்கண்ணாற்‌ காண்பென்மன்‌ யான்‌? (கலி, 39) 


எனவும்‌ வரும்‌. 
ஆய்வுரை : 
இஃது ஒருசார்‌ மரபுவழு அமைக்கின்றது. 


(இ-ள்‌.) தந்தைக்குரிய பொருள்களாய்‌ மக்கள்‌ அடைதத்‌ 
குரிய பொருள்களிற்‌ சேராதனவுமாய்‌, அறமும்‌ புகழுங்கருதி ஒருவர்‌ 


௮௬ தொல்காப்பியம்‌ பொருளதிகாரம 


கொடுப்ப மற்றையோர்பாற்‌ செல்லாதனவுமாய்‌, உழவு முதலிய 
தொழில்‌ முயற்சியால்‌ வாராதனவுமாய்‌, வேறுபட்டுப்‌ பிறரால்‌ 
வலிந்துகொள்ளப்படாதனவுமாய்‌ வரும்‌ பொருளுரிமைமுறை (உல 
கியலிற்‌ பொருந்துவன) அல்லவாயினும்‌ (இவ்வகப்பொருளொழுக 
லாற்றிற்‌) பொருந்திவருவனவுள எ-று. 


வீற்றுக்கொள்ளப்படுதல்‌ என்பதற்கு, ஒருவரிடம்‌ உள்ள 
பொருளை விலைகொடுத்துத்‌ தனக்குரிமையுடையதாக அவரினின்‌ 
றும்‌ வேறுபடுத்திக்‌ கொள்ளுதல்‌ எனப்‌ பொருள்‌ கூறினும்‌ அமை 
யும்‌. 


௨௧௮. ஒருபாற்‌ கிளவி ஏனைப்பாற்‌ கண்ணும்‌ 
வருவகை தாமே வழக்கென மொழிப்‌. 


இளம்‌ பூரணம்‌ : 


என்‌ - எனின்‌. இதவு மொருசார்‌ பொருள்‌ கொளுந்திறன்‌ 
உணர்த்துதல்‌ நுதலிற்று 


(இஃள்‌.) ஒருபக்கத்துக்‌ கூறிய பொருண்மை ஒழிந்த 
பக்கத்துக்‌ கண்ணும்‌ வருவகைதாம்‌ வழக்கு நெறி என்றவாறு, 


மனையோள்்‌மாட்டுங்‌--காமக்கிழத்தி மாட்டும்‌ நிசழும்‌ 
புணர்ச்சியும்பிரிவும்‌ ஊடலும்‌ பரத்தையர்‌ மாட்டு நிகழும்‌." 
அது வருமாறு :-- ப 


“அன்னை கடுஞ்சொல்‌ அறியாதாள்‌ £*? (கலி.௯௭) என்னுங்‌ கலியுள்‌, 

1. இக்நூற்பாவில்‌ இடம்பெற்றுள்ள “பால்‌? என்பதனைப்‌ “பக்கம்‌” எனவும்‌, 
“கிளவி? என்பதனைப்‌ “பொருண்மை” எனவும்‌ கொண்டார்‌ இளம்பூரணர்‌, ஒரு 
பால்‌--ஒருபக்கம்‌, ஏனைப்பால்‌— ஒழிந்த பக்கம்‌. தலைவனுடன்‌ அளவளாவுக்‌ திறத்‌ 
தினராகிய மனைலி காமக்கிழத்தி என்போர்க்குக்‌ கூறப்பட்ட புணர்ச்சி பிரிவு 
ஊடல்‌ முதலிய பொருண்மை தலைவன்பால்‌ தொடர்புடைய பரத்தையாரிடத்தும்‌ 
நிகழும்‌ என்பது இச்சூத்திரத்திற்கு இளம்பூரணர்‌ கொண்ட பொருளாகும்‌. பரத்தை 
யர்‌ தலைவனொடு ஊடல்‌ கொண்டமைக்கு ஈற்றிணை ள--ஆம்‌ பாடல்‌ இளம்‌ 
பூரணருரையில்‌ மேற்கோளாகக்‌ காட்டப்பெற்றுள்ளது. பரத்தை தலைவிச்குப்‌ 
பாங்காயினார்‌ கேட்ப விறலிக்கு உடம்படச்‌ சொல்லியது? என்னுந்‌ துறையிலமைநக்த 
நற்றிணைப்‌ பாடலாகிய இதன்கண்‌ பரத்தை தலைவனை மனைவிக்கு அஞ்சி 
னாள்‌ என்று கூறி எள்ளி ௩குவதாக அமைந்த குறிப்பன் றி இளம்பூரணர்‌ கூறு 
மாறு தலைவனொடு பரத்தையூடிய குறிப்பு இடம்‌ பெறாமை சிந்திக்கத்‌ தகவ 
தாகும்‌, 


பொருளியல்‌- நூற்பா ௨௪ ௮௪ 


**சிறுகாலை யிற்கடை வந்து குறிசெய்த 
அவ்வழி என்றும்யான்‌ காணேன்‌? 


என்பது புணர்வுகுறித்து வந்தது. 


*“உள்ளுதொறு நகுவன்‌ தோழி வள்ளுகர்‌ 
மாரிக்‌ கொக்கின்‌ கூர்‌ அல கன்ன 
குண்டுநீர்‌ ஆம்பல்‌ தண்துறை யூரன்‌ 
தேங்கம ழைம்பால்‌ பற்றி என்வயின்‌ 
வான்கோல்‌ எல்வளை வவ்விய பூசற்‌ 
சினவிய முகத்தச்‌ சினவாது சென்றுநின்‌ 
மானையோட்‌ குரைப்பல்‌. என்றலின்‌ யார்‌ 
பல்லா நெடுதிரை வில்லின்‌ ஓய்யும்‌ 
தேர்வண்‌ மலையன்‌ முந்தைப்‌ பேரிசைப்‌ 
புலம்‌ பிரி வயிரியர்‌ நலம்புரி முழவின்‌ 
மண்ணார்‌ சண்ணின்‌ அதிரும்‌ 
நன்ன ராளன்‌ நடுங்கஞர்‌ நிலையே. ”” (தற்‌. ௧00) 


இஃது கடல்‌ குறித்து வந்து. இப்பரத்தையர்‌ பொருட்‌ 
பெண்டிராகலின்‌ இன்பம்‌ பயக்குமோ எனின்‌, அஃது இன்பமாமாறு 
வருகின்ற சூத்திரத்தான்‌ எல்லாப்‌ பொருட்கும்‌ உளதாகும்‌ பொது 
விலக்கணம்‌ கூறியவாறு. (௨௭) 


நச்சினார்க்கினியம்‌ : 


இஃது, “ஒன்றே வேறே” (தொல்‌, பொ. 93) என்னுஞ்‌ 
சூத்திரத்து "ஒத்த கிழவனுங்‌ கிழத்தியும்‌' என்ற ஒருமை 
பன்‌ மைப்பாலாய்‌ உணர்த்துகவென வழுவமைத்தது,? 

1, இன்பத்திற்குப்‌ பொதுவிலக்கணம்‌ கூறுவதாக அமைந்த அடுத்த 
சூத்திரத்துடன்‌ பொருளியைபுபுலப்படுதல்‌ வேண்டி இளம்பூரணர்‌ இச்சூத்திரத்திற்கு 
இவ்வாறு உரை வரைந்து எடுத்துக்காட்டுத்‌ தந்து விளக்கினார்‌ எனக்‌ கொள்ள 
வேண்டியுள து. 

2. வாழ்க்கையில்‌ ஆண்பெண்‌ இருபாலார்க்குரிய இயல்புகளையும்‌ செயல்‌ 
முறைகளையும்‌ விரித்துரைக்கும்‌ நூல்களிலும்‌ உலகவழக்கிலும்‌ கிழவன்‌ கிழத்தி என 
வும்‌ ஒருவன்‌ ஒருத்தியெனவும்‌ ஒருமை யெண்ணில்‌ வைத்துரைக்கப்படும்‌ ஆண்பால்‌ 
பெண்பால்‌ ஆகிய பெயர்கள்‌ ஈற்றெழுத்தாகிய விகுதியமைப்பின்படி அவ்வப்‌ பாலின்‌. 
கண்‌ தலைவன்‌ தலைவி எனவும்‌ ஒருவன்‌ ஒருத்தி எனவும்‌ இவ்வாறு ஒவ்வொருஃ 
வரையே குறிக்கும்‌ தன்மையனவாயினும்‌ வழக்கியலில்‌ இச்சொற்கள்‌ ஒருமை 
யெண்ணிலன்றி அத்தன்‌ மையுடையராய்‌ அவ்வப்பாலினரான பலரையும்‌ சுட்டி 
வழங்குதல்‌ பொருளியல்‌ மரபாம்‌ என்பதனை அறிவுறித்தும்‌ நிலையில்‌ அமைக்தது 
இந்நூற்பா என்பது நச்சினார்க்கினியர்‌ கருத்தாகும்‌, 


௮௮ தொல்காப்பியம்‌ - பொருஎதிகாரம்‌ 


(இ-ள்‌.) ஒருபாற்‌ கிளவி - “ஒத்த கிழவனுங்‌ கிழத்தியும்‌” 
என்றவழி ஆணொருமையும்‌ பெண்ணொருமையும்‌ உணர்த்தி 
நின்ற சொற்களை ஆசிரியரும்‌ அவ்வாறு ஆண்டாரேனும்‌ அவ்‌ 
வொருமைச்‌ சொற்கள்‌; எனைப்பாற்கண்ணும்‌ வருவகைதானே- 
நால்வகைக்குலத்துத்‌ தலைவரையுந்‌ தலைவியரையும்‌ உணர்த்தும்‌ 
பன்மைச்சொற்கண்ணே நின்று பன்மைப்‌ பொருள்‌ உணர்த்தி 
வருங்‌ கூறுபாடுதானே; வழக்கென மொழிப - உலகவழக்‌ 
கென்று சொல்லுவர்‌ ஆசிரியர்‌ (எ - று.) 


இதனாற்‌ பயன்‌ உலகத்து ஒரூர்க்கண்ணும்‌ ஒரோவொரு 
குலத்தின்கண்ணுந்‌ தலைவருந்‌ தலைவியரும்‌ பலரேனும்‌ அவர்களை 
யெல்லாங்‌ கூறுங்காற்‌ கிழவனுங்‌ கிழத்தியுமென்று ஒருமையாற்‌ 
கூறுவதன்றி வேறோர்‌ வழக்கின்றென்பதுபற்றி முதனூலாசிரியர்‌ 
அங்ஙனஞ்‌ சூத்திரஞ்‌ செய்தலின்‌, யானும்‌ அவ்வாறே சூத்திரஞ்‌ 
செய்தேனாயினும்‌, அச்சொற்‌ பலரையும்‌ உணர்த்துமென 
வழுவமைத்தாராயிற்று. ஒருவனோடு பலர்‌ கூட்டமுங்கோடற்கு 
ஏனைப்பாலென்று ஒருமையாற்‌ கூறாது *எனைப்பா” லெனப்‌ 
பன்மையாற்‌ கூறினார்‌. இதனால்‌ சொல்வழுவும்‌ பொருள்‌ வழுவும்‌ 
அமைத்தார்‌. “ஒத்த கிழவனுங்‌ கிழத்தியும்‌” (93) என்ற ஒருமையே 
கொள்ளின்‌ அன்னரரிருவர்‌ இவ்வுலகத்துள்ளாரன்றி வேறாக 
நாட்டிக்கொள்ளப்‌ பட்டாரென்பத பட்டு இஃது உலக வழக்கல்‌. 
லாததோர்‌ நூலுமாய்‌ 'வழக்குஞ்‌ செய்யுளும்‌' (தொல்‌.பாயிரம்‌) 
என்பதனோடு மாறுகோடலேயன்றிப்‌ பரத்தை வாயினால்வர்க்கு 
முரித்தே' (தொல்‌, பொ. 224) என்றாற்போல்வன. பிற சூத்திரங்‌ 
சளும்‌ 'வேண்டாவாமென்‌ றுணர்க. 2 (௨௮) 


1, “ஏனை? என்னுஞ்சொல்‌ ஓஒருமையினையும்‌ “எனை? என்னுஞ்சொல்‌ 
பன்‌ மையினையும்‌ உணர்த்தும்‌. “ஏனை யொன்றே தேவர்ப்பரா அய முன்னிலைக்‌ 
கண்ணே? . என்புழி, “ஏனை? ஒருமையுணர்த்துதலும்‌, “‘எனைவகையாற் 
றேறியக்‌ கண்ணும்‌" (திருக்குறள்‌. 519) என்புழி, “எனை? என்பது பன்மை 
யுணர்த்துதலும்‌ காண்க. 


2 அகத்திணை பெரழுகலா ற்றில்‌ ஆண்பாலாரும்‌ கிழவன்‌" எனவும்‌ பெண்‌ 
பாலாரும்‌ “கிழத்தி” எனவும்‌ வழங்கும்‌ பெயர்கள்‌ முறையே அத்தகைய தலை 
மைப்‌ பண்புடைய தலைவர்களையும்‌ தலைவியரையும்‌ குறித்துப்‌ பன்மைப்‌ பொரு 
ளிலேயே வழங்குவனவாகும்‌. இவ்வாறன்றி இப்பெயர்கள்‌ தலைவன்‌ ஒருவனையும்‌ 
தலைவி ஒருத்தியையுமே வரைந்து சுட்டுவன எனக்‌ கொண்டால்‌ அவ்வாறு 
சுட்டப்பெறும்‌ இருவரும்‌ உலகத்தில்‌ இல்லாத தலைவர்களாயப்‌ புலவர்களால்‌ கற்‌ 


பனையால்‌ புனைந்து நாட்டப்‌ பெற்றவர்களே என்ற தவறான கருக்‌ துண்டாகும்‌. ௮ஃ 


பொருளியல்‌- நூற்பட ௨௭ ௮௯ 


ஆம்வுரை : 
இஃது இருவகைவழக்கினும்‌ சொல்லுக்குப்‌ வட்ட வ தம்‌ 
ஞந்திறன்‌ இதுவெனவுணர்த்துகின்றது. 


(இ-ள்‌.) இருதிணையைம்பால்களினும்‌ ஒருதிணையில்‌ 
ஒருமைப்பாலில்‌ வைத்து உணர்த்தப்பட்ட பொருள்‌ அத்திணை 
யின்‌ ஏனைப்பாலாகிய பன்மைப்பாவினும்‌ பொருந்தி வருவனவாக 
அமைதலே வழக்கு நெறியென்று கூறுவர்‌ புலவர்‌. எ-று. 


கிழவன்‌, கிழத்தி என்பனமுதலா க இவ்வாறு ஆணொருமை 
யும்‌, பெண்ணொருமையும்‌ உணர்த்தி நிற்கும்‌ ஒருமைச்‌ சொற்கள்‌, 
நாணிலத்துத்‌ தலைவரையும்‌ தலைவியரையும்‌ உணர்த்தும்‌ பன்மைச்‌ 


துண்டாகவே இத்தொல்காப்பியத்திற்‌ கூறப்படும்‌ தலைமக்க்ளது அன்பின்‌ ஐந்திணை 
யொழுகலாறு இல்லாத தலைவர்கட்குரிய பொய்மையான புனைந்துரையாய்‌, 
இதனைக்‌ கூறும்‌ தொல்காப்பியமும்‌ உலகவழக்குக்கு ஒவ்வாத நூலெனக்‌ கருதப்‌ 
படும்‌ நிலையேற்படும்‌. இங்ஙனங்கொள்ளுதல்‌ “வழக்குஞ்‌ செய்யுளும்‌ 
ஆயிரு முதலின்‌ எழுத்துஞ்சொல்லும்‌ பொருளும்‌ நாடிப்‌ புலந்தொகுத்தோன்‌ 
தொல்காப்பியன்‌? எனப்‌ பனம்பாரனார்‌ கூறிய நூலாசிரியர்‌* வரலாற்றுக்கு முற்‌ 
றிலும்‌ முரணாகும்‌. எனவே உலகத்து ஓரூர்‌ கண்ணும்‌ ஒரோவொருகுலத்தின்‌ 
கண்ணும்‌ தலைமைப்‌ பண்புடைய தலைவரும்‌ தலைவியரும்‌ பலராயினும்‌ அவர்‌ 
களையெல்லாம்‌ உலகவழக்கிற்‌ பொதுப்படக்‌ கூறும்போது கிழவன்‌ கிழத்தி யென்‌ 
றாற்போன்று ஒருமைச்‌ சொல்லால்‌ வழங்கினும்‌ அப்பெயர்கள்‌ முறையே தலை- 
வர்‌ பலரையும்‌ தலைவியர்‌ பலரையும்‌ குறித்த பன்மைப்பொருளினவாகவே கொள்‌ 
ளுதல்‌ வேண்டும்‌ என அமைதி கூறும்‌ நிலையில்‌ இச்சூத்திரம்‌ இயற்றப்பெற்ற 
தென்பது ஈச்சினார்க்கினியர்‌ தரும்‌ விளக்கமாகும்‌. 


'நாட்டிக்கொள்ளப்பட்டார்‌' என்பது இழையனார்‌ களவியலுரையாசிரியர்‌ 
கருத்தாகும்‌. அன்பின்‌ ஐந்திணைக்களவு என்னும்‌ ஒழுகலாறு “இல்லது இனியது 
கல்லது என்று புலவரால்‌ காட்டப்பட்டதோர்‌ ஒழுக்கம்‌” என்பர்‌ இறையனார்‌ 


களவியலுரையாசிரியர்‌. எனவே அன்பின்‌ ஜந்திணையொழுகலாற்றிற்குரியராக 
வைத்துரைக்கப்படும்‌ தலைவன்‌ தலைவி என்‌ போர்‌ இவ்வுலகத்துள்ளாரன்றி வேறா 
கப்‌ புலவர்களால்‌ “காட்டிக்‌ கொள்ளப்பட்டார்‌ என்பது இறையனார்‌ களவியலுரை 


யாசிரியர்‌ கருத்தெனத்‌ தெரிகிறது. 


இக்கருத்துத்‌ தொல்காப்பியனார்க்கு உடன்பாடன்றென்பது “மக்கள்‌ நுதலிய 
அகனைந்திணையும்‌” எனவரும்‌ அவர துவாய்மொழியால்‌ நன்குபுலனாம்‌. இஃது 
இல்லதெனப்படாது, உலகியலேயாம்‌. உலகியலின்றேல்‌, ஆகாயப்பூ நாறிற்று 
என்ற வழி அது சூடக்கரு துவாருமின்‌ றி மயங்கக்‌ கூறினானென்று உலகம்‌ இழித்‌ 
திடப்‌ படுதலின்‌ இதுவும்‌ இழித்திடப்படும்‌?! என ௩ச்சினார்க்கினியர்‌ அகத்திணை 
யியலுரைமுகத்து இறையனார்களவியலுரையாசிரியர்‌ கருத்தினை மறுத்‌ துள்ளமை 


யும்‌ இங்கு. ஒப்பு நோக்கத்தகுவதாகும்‌. 


கல்‌ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


சொற்கண்ணே நின்று பன்மைப்பொருளையுணர்த்தும்‌ முறை உலக 
வழக்கில்‌ நிலைபெற்று வழங்கும்‌ சொற்பொருள்‌ மரபாகும்‌ என்ப 
தாம்‌, 


௨௧௯, எல்லா உயிர்க்கும்‌ இன்பம்‌ என்பது 
தான்‌ அமர்ந்து வரூஉம்‌ மேவற்‌ றாகும்‌. 


இளம்பூரணம்‌ : 
என்‌ எனின்‌, மேலதற்கோர்‌ புறனடை உணர்த்திற்று." 


(இ--ள்‌.) எல்லாவுயிர்க்கும்‌ இன்பமென்பது தான்‌ மனம்‌ 
பொருந்திவரும்‌ விருப்பத்தையுடைத்து என்றவாறு. எனவே 
மனம்‌ பொருந்தியவழிப்‌ பரத்னதயர்‌ மாட்டும்‌ இன்பமுளதாகும்‌ 
எனவும்‌, பொருந்தாதலவழி மனைவியர்மாட்டும்‌ இன்பமின்றாம்‌ 
எனவும்‌ கொள்க,” ப ப 


நச்சினார்க்‌கனியம்‌ : 


இது, மேலதற்கோர்‌ புறனடை. 


(இ-ள்‌.) இன்பம்‌ என்பது தான்‌ - அறனும்‌ பொருளும்‌ 
ஒழிய இன்பமென்று கூறப்படுவதுதான்‌; எல்லா உயிர்க்கும்‌ 


மனனம்‌ கானை அவைக்‌ மள்ள ராவ ர்‌ 


1. இஃது ஒருபக்கத்துக்‌ கூறிய பொருண்மை ஒழிந்த பக்கத்தும்‌ வரும்‌ என 
ஒன்றிவரும்‌ அளவில்‌ நில்லாது, மனம்‌ பொருந்தாத நிலையில்‌ இன்பமும்‌ துன்ப 
மாதலும்‌ மனம்‌ பொருந்திய நிலையில்‌. துன்பமும்‌ இன்பமாதலும்‌ ஆகிய வேறு 
பாட்டினைச்‌ சுட்டி நின்றது எனக்கொண்டு மேலதற்கோர்‌ புறனடை உணர்த்திற்று? 


எனக்கருத்துரை வரைந்தார்‌ இளம்பூரணர்‌. 


2. இன்பம்‌ என்பது எல்லாவுயிர்கட்கும்‌ உள்ளத்தொடு பொருந்திவரும்‌ 
உணர்வாயினும்‌ தான்‌ விரும்பிய பொருள்களின்‌ நுகர்ச்சியே இன்பமாகக்‌ கொள்‌ 
ளப்படுதலின்‌, *தான்‌ அமர்ந்து வரூ௨ மேவற்று' என்றார்‌. அமர்தல்‌— பொருந்துதல்‌ 
அஃதாவது நுகர்ச்சிப்பொருளில்‌ உள்ளம்‌ ஒன்றுதல்‌. மேவற்றுஅவிருப்பத்தையுடை 
யது. மேவல்‌--விருப்பம்‌, ப 


ஒருவர்க்கு இனிதல்லாதது மற்றையோர்க்கு இனிதாதலும்‌ ஒருவர்க்கு 
இனிதாய பொருள்‌ ஏனையோர்க்கு இன்னாதாதலும்‌ உலகியலிற்‌ கண்டது. இன்பம்‌ 
துன்பம்‌ என்பன உள்ளத்தின்‌ கோட்பாடுகளேயன்றிப்‌ பிறிதில்லை என்பார்‌, 

“அன்னாமை இன்ப மெனக்‌ கொளின்‌ ஆகுந்தன்‌ 

ஒன்னார்‌ விழையுஞ்‌ சிறப்பு? (திருக்குறள்‌. 630) 
என்றா ர்திருவள்ளுவர்‌, 


பொருளியல்‌ - நூற்பா ௨௮ ௬௧ 


அமர்ந்து வரூஉம்‌- மக்களுந்‌ தேவரும்‌ நரகரும்‌ மாவும்‌ புள்ளும்‌ 
முதலிய எல்லாவுயிர்களுக்கும்‌ மனத்தின்கண்ணே பொருந்தித்‌ 
தொழிற்பட வருமாயினும்‌; மேவற்றாகும்‌--ஆணும்‌ பெண்ணுமென 
அடுக்கிக்‌ கூறலுடைத்தாய்‌ நுகர்ச்சி நிகழும்‌ (எ.று.) 


மேவற்றாகு' மென்றார்‌; என்பது ஆணும்‌ பெண்ணுமாய்ப்‌ 
போக நுகர்ந்து வருதலின்‌! ஒருவனும்‌ ஒருத்தியுமே இன்ப நுசர்ந்‌ 
தாரெனப்படாது அவ்வின்பம்‌ எல்லாவுயிர்க்கும்‌ பொதுவென்‌ 
பதூஉம்‌ அவை இருபாலாய்ப்‌ புணர்ச்சி நிகழ்த்துமென்பதூஉங் 
கூறியதாயிற்று, அறனும்‌ பொருளும்‌ எல்லா உயிர்க்கும்‌ நிகழா, 
மக்கட்கே சிறந்துவருமென்றாராயிற்று.2 (௨௯) 


ஆய்வுரை 

இது, மேல்‌ *இன்பமும்‌ பொருளும்‌ அறனும்‌ என்றாங்கு அன்‌ 
பொடு புணர்ந்த ஐந்திணை மருங்கிற்காமக்கூட்டம்‌' என்புழி, 
இன்பம்‌ எனப்பட்டது இதுவெனவுணர்த்துகின்றது. 

(இ-ள்‌) இன்பம்‌ என்று கூறப்படும்‌ உணர்வுதான்‌ எல்லா 
வுயிர்க்கும்‌ விருப்பத்தின்‌ விளைவாக ஒருவரையொருவர்‌ இன்றி 
யமையாதவராய்‌ அன்பினாற்‌ பொருந்தி மனத்தால்‌ வெளிப்படத்‌ 
தோன்றிவரும்‌ பொதுவியல்பினதாயினும்‌ ஆணும்‌ பெண்ணுமாய்‌ 
நுகரப்பெறும்‌ சிறப்பியல்பினையுடையதாகும்‌. எ-று. 


எனவே, அன்பினைந்திணை யொழுகலாற்றில்‌ இன்பம்‌ எனப்‌ 
படுவது தான்‌ எல்லா வுயிர்க்கும்‌ பொதுப்படவுரிய புவனுகர்ச்சி 
யாகிய இன்பம்‌ என்ற அளவிலமையாது மக்கட்குலத்தார்‌ ஆணும்‌ 
பெண்ணுமாய்த்‌ தம்மிற்‌ கூடி அளவளாவும்‌ நிலைமைக்கண அவா 
தம்‌ மனனுணர்வின்கண்‌ அன்பின்வழித்தோன்றும்‌ காதலின்ப 
நுகர்ச்சியே ஈண்டு இன்பம்‌ எனச்‌ அிறப்பித்துரைக்கப்படும்‌ என்ப 
தும்‌ தெளியப்படும்‌. அமர்தல்‌ - அன்பென்னும்‌ - உயிர்ப்பண்பு 
காரணமாக ஆண்பெண்‌ இருபாலாரும்‌ ஒருவரையொருவர்‌ இன்றி 

1. மேவல்‌-ஆணும்பெண்ணுமாய்ப்‌ பொருந்திப்போகம்‌ நுகர்தல்‌. மேவற்று 
பொருந்திப்‌ போகம்‌ நுகர்தலையுடையது. 

2. அறமுதலாகிய மும்முதற்பொருள்களுள்‌ இன்பம்‌ என்பது எல்லாவுயிர்க்கும்‌ 
- பொது எனவே அறமும்‌ பொருளும்‌ ஆகிய இரண்டும்‌ எல்லாவுமிர்க்கும்‌ பொது 
வாகாது மக்கட்‌ குலத்தார்க்கே சிறந்துவரும்‌ உறுதிப்பொருள்களாம்‌ என்பது 


கருத்து. 


௬௨ தொல்காப்பியம்‌. பொருளதிகாரம்‌ 


யமையாதவராதல்‌. மேவற்று - மேவுதலையுடையது. மேவல்‌- 
ஆணும்பெண்ணுமாய்ப்‌ பொருந்தி வாழ்தல்‌. 


'இன்பம்‌ என்பது எல்லாவுயிர்க்கும்‌ (பொதுவாகவுரியதாயி 
னும்‌, ஈண்டுத்‌) தான்‌ அமர்ந்து வரூஉம்‌ மேவற்று ஆகும்‌” என 
இசையெச்சத்தால்‌ வேண்டும்‌ சொற்களை வருவித்துப்‌ பொருள்‌ 
கொள்ளுதல்‌ வேண்டும்‌. | 


௨௨௦. பரத்தை வாயில்‌ நால்வர்க்கும்‌ உரித்தே 
நிலத்திரி பின்றஃ கென்மனார்‌ புலவர்‌. 


என்‌-— எனின்‌. பரத்தையிற்‌ பிரிவிற்கு உரியாரை உணர்த்துதல்‌ 
துசலிற்று. 


(இ-ள்‌.) பரத்தையர்மாட்டு வாயில்‌ விடுதல்‌ நான்கு 
வருணத்தார்க்கும்‌ உரித்து; அவ்வழிப்‌ பிரியும்‌ பிரிவு நிலம்‌ 
பேயர்தல்‌ இல்லை என்றவாறு. 


எனவே, தன்னூரகத்தஞ்‌ சார்ந்தவிடமுங்‌ கொள்க. நால்வர்க்‌ 
கும்‌ உரித்து என்றமையான்‌ நான்கு வருணத்துப்‌ பெண்பாலாரும்‌ 
அவளொடு ஊடப்பெறுப என்றவாறுமாம்‌.! 


“£ யாரிவன்‌ எங்கூந்தல்‌ கொள்வான்‌ இதுவுமோர்‌ 


ஊராண்மைக்‌ கொத்த படி றுடைத்தது.”? (கலி, ௮௧) 


கை க, கனவாக கைர வமல்‌ 


1. பரத்தையர்பால்‌ தூதுவிடுதல்‌ கான்கு வருணத்தார்க்கும்‌ உரித்து எனவே 
நான்கு வருணத்துப்பெண்பாலாரும்‌ பரத்தை காரணமாகத்‌ தலைவனொடு ஊடப்‌ 
பெறுவர்‌ எனவும்‌, பரத்தையிற்‌ பிரியும்‌ பிரிவு நிலம்‌ பெயர்க்துறைதல்‌ இல்லை 
யெனவே தன்னூ ரகமும்‌ அதனைச்‌ சார்ந்த இடமும்‌ பரத்தையிற்‌ பிரியும்‌ இட 
மாகக்‌ கொள்ளப்படும்‌ எனவும்‌ விளக்கம்‌ தருவர்‌ இளம்பூரணர்‌. 


கால்வருணப்‌ பிரிவு தமிழகத்திற்பேசப்பட்ட து தொல்காப்பியனார்‌ காலத்‌ 
திற்கு மிகவும்‌ பிற்காலத்திலாதலால்‌ இந்நூற்பாவில்‌ நால்வர்‌? என்றது நால்‌ 
வருணத்தினைச்‌ சுட்டாது கானில மக்களையே குறித்தது எனக்‌ கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌. 


பொருளியல்‌- நூற்பா ௨௧ ௯௩ 


என்பது பார்ப்பனி கூற்று." 


॥டபரியார்க்‌, கடியரோ ஆற்றாதவர்‌.!” (கலி. ௮௮) 
என்பது அரச கூற்று,” (௨௯) 
நச்சினார்க்கனியம்‌ : 


இது தலைவர்க்குரிய தலைவியர்‌ பலருந்‌ தலைவன்‌ ப 
தைமை காரணமாக ஊடஙற்குரியரென்பதூஉம்‌ அவரிடத்து வாயில்‌ 
சேறற்குரியரென்பதூஉங் கூறி வழுவமைக்கின்றது. 


(இஃள்‌.) பரத்தை வாயில்‌ நால்வர்க்கும்‌ உரித்து -. தலை 
வன்‌ பரத்தைமையால்‌ தலைவிக்குத்‌ தோன்றிய ஊடல்‌ தீர்த்தற்‌ 
குரிய வாயிலை அவர்பாற்‌ செலுத்தல்‌ நான்கு வருணத்தார்க்கும்‌ 
உரித்து; அஃது நிலத்திரிபு என்று என்மனார்‌ புலவர்‌ - அவ்‌ 
வொழுக்கம்‌ பெரும்பான்மை மருதநிலத்தினின்றுந்‌ திரிந்துவருதல்‌ 
இன்றென்று கூறுவர்‌ புலவர்‌ (எ: று.) 


“பரத்தைவாயி'லென்றது குதிரைத்‌ தர்போல நின்றது,” 
1. பிற்காலத்தில்‌ ஆட்சிபுரிந்த வேக்தர்களால்‌ பார்ப்பனர்க்கும்‌ பிரமதேய 
மாக வழங்கப்பட்ட ஊரின்‌ ஆட்சிமுறை பார்ப்பனரால்‌ தேர்ந்து கொள்ளப்பெற்ற 


பார்ப்பனர்க்கு உரியதாய்‌ வழங்கிய தம்‌ காலத்து கடை முறையினை 
யெண்ணி *ஊராண்மை” என்றது பார்ப்பனர்க்கேயுரியதாமெனக்‌ கருதிய 
இளம்பூரணர்‌, 


“இதுவும்‌ ஓர்‌ ஊராண்மைக்‌ கொத்த படிறுடைத்து” என்பதனைப்‌ பார்ப்பனி 
கூற்று என்றார்‌, 

ட *பெரியார்க்கு அடியரோ ஆற்றாதவர்‌? என அடிமை முறையினை 
யெதிர்த்துக்‌ கூறும்‌ இவ்வுறுதிப்பாடு ஆட்சியுரிமையினை மேற்கெர்ண்ட அரச 
குலமகளிர்க்கன்றி ஏனையோர்க்குத்‌ தோன்றுதலரிதாகலின்‌ “இது அரசி கூற்று? 
என்றார்‌. எனினும்‌ இங்ஙனம்‌ தலைவனொடு புலந்துரைக்குங்கால்‌ இன்னஇன்ன 
குலத்துத்‌ தோன்றிய மகளிர்‌ இன்னின்னவாறு புலந்‌ துரைப்பர்‌ எனக்‌ கொள்ளுதல்‌, 
ஒப்பாரும்‌ மிக்காரும்‌ இன்றி அன்பினைந்திணையொ முகலாற்றில்‌ ஒழுகும்‌ காதல 
ரிருவரது காதற்கேண்மைக்குத்‌ தக்கதன்றாதலின்‌ மேற்குறித்த இளம்பூரணர்‌ விளக்‌ 
கம்‌ அவர்கால நிலைமையை யொட்டி ஊகத்தாற்‌ கூறப்பட்ட தெனவே கொள்‌ 
ளுதல்‌ வேண்டும்‌. 

3. “குதிரை பூட்டப்பட்டு இயங்குந்தேர்‌? என விரிந்து வழங்குதற்குரிய 
தொடர்‌ *குதிரைத்தேர்‌? என இடையே வேண்டுஞ்சொ ற்கள்‌ மறையத்‌ தொகுத்து 
வழங்கப்பெற்றாற்‌ போன்று * தலைவனது பரத்தைமையால்‌ தலைவிக்குத்‌ தோன்றிய 
வாயில்‌? என விரிந்து வரவேண்டிய தொகைநிலைத்தொடர்‌, “பரத்தைவாயில்‌? 
எனத்தொகுத்து வழங்கப்பெற்றது என்பதாம்‌, 


௬௪ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


இதனாற்‌ பயன்‌ அந்தணர்க்கு நால்வரும்‌ அரசர்க்கு மூவரும்‌ 
வணிகர்க்கு இருவருமாகிய தலைவியர்‌ ஊடற்குரியரென்பதூஉம்‌ 
அவர்பால்‌ தத்தந்‌ தலைவர்‌ ஊடறீர்த்தற்குரிய வாயில்‌ விடுவ 
ரென்பதாஉம்‌, அவர்‌ வாயின்‌ மறுத்தலும்‌ நேர்தலும்‌ உடைய 
ரென்பதூஉம்‌, ஏனைப்பரத்தையர்க்கு வாயில்விடுதல்‌ இண்‌ 
ரென்பதூஉங்‌ கூறியவாறாயிற்று. 'ஒருபாற்‌ களவி' (தொல்‌, பொ. 
222) என்பதனால்‌ ஒரோவோர்குலத்துத்‌ தலைவருந்‌ தலைவியரும்‌ 
அடங்குமாறுணர்க. உதாரணம்‌ முற்காட்டியவற்றுட்‌ காண்க. 
ஒருவனும்‌ ஒருத்தியுமா8 இன்பதுகர்ந்து இல்லற நிகழ்த்துதலே 
சிறந்ததென்றற்கு இங்ஙனம்‌ பலராதல்‌ வழுவென்று அதனை 
அமைத்தார்‌. (௩௦) 


ஆய்வுரை : 


இது, பரத்தையிற்பிரிவுக்கு உரியார்‌ இவர்‌ என்பதும்‌ அப்‌ 
பிரிவு நிகழும்‌ இடம்‌ இதுவென்பதும்‌ உணர்த்துகின்றது. 

(இ-ள்‌) பரத்தையிற்பிரிவு காரணமாகப்‌ பாணர்‌ முதவி 
யோரை வாயிலாக அனுப்புதல்‌ மருதநிலத்‌ தலைவர்க்கே சிறப்‌ 
புரிமையுடையதாயினும்‌ நானிலத்‌ தலைவர்க்கும்‌ ஒப்பவுரியதாகும்‌. 


அவ்வழி. பிரியும்‌ பிரிவு, தாம்‌ வாழும்‌ நிலத்தைக்‌ கடந்து 
நிகழ்தல்‌ இல்லை. எ-று. 


நிலம்‌ பெயர்தல்‌ இல்லை யெனவே, தாம்‌ வாழும்‌ ஊரகத்தும்‌ 

அதனைச்‌ சார்ந்த புறஞ்சேரிபகத்தும்‌ அன்றித்‌ தலைவன்‌ தனக்‌ 
குரிய நிலமலலாத புறநிலததே பரத்தமை காரணமாகப்‌ பிரிந்‌ 
துறைதல்‌ அவனது மனைவாழ்க்கைக்‌ கடமைக்கும்‌ அவனது 
தலைமைக்கும்‌ ஒத்ததன்று என அறிவுறுத்தவாறாயிற்று. 
௨௨௧. ஒருதலை உரிமை வேண்டினும்‌ மகடூஉப்‌ 

பிரித லச்சம்‌ உண்மை யானும்‌ 

அம்பலும்‌ அலருங்‌ களவுவெளிப்‌ படுக்குமென்று 

அஞ்ச வந்த ஆங்கிரு வகையினும்‌ 

நோக்கொடு வந்த இடையூறு பொருளினும்‌ 


போக்கும்‌ வரைவும்‌ மனைவிகண்‌ ே தான்றும்‌. 


பொருளியல்‌ - நூற்பா கம்‌ ௬௫ 
இளம்பூரணம்‌ ்‌ 


என்‌--எனின்‌, இது களவின்‌ கண்‌ தலைமகட்குரியதோர்‌ மரபு 
உணர்த்திற்று. 


(இ-ள்‌.) ஒரு தலையுரிமை வேண்டினும்‌ என்பது-ஒருதலையாகத்‌ 
தலைமகள்‌ உரிமை பூண்டலை வேண்டியவிடத்துமென்றவாறு, 


மசடூஉப்பிரித லச்ச முண்மை யானும்‌ என்பது - பிரிதற்கண்‌ 
வரும்‌ அச்சம்‌ பெண்பாற்கு இயல்பாகு. மென்றவாறு, 


அம்பலும்‌ அலரும்‌ களவுவெளிப்படுக்குமென்று அஞ்சவந்தவாங்‌ 
இருவகையினும்‌ என்பத-.சளவொழுக்கத்தை வெளிப்படுக்குமென்று 
அஞ்சும்படியாக வந்த அம்பலும்‌ அலருமாகிய இருவகையின்‌ 
கண்ணும்‌ என்றவாறு. 


நோக்கொடு வந்த இடையூறு பொருளினும்‌ என்பது - தலை 
மகன்‌ வரவு பார்த்திருந்தவழி வந்த இடை யூறாகிய பொருளின்‌ 
கண்ணும்‌ என்றவாறு. a 
அவையாவன : ௮ தாய்துஞ்சாமை நிலவு வெளிப்படுதல்‌ 
முதலியன. 


.... போக்கும்‌ வரைவும்‌ மனைவிகண்‌ தோன்றும்‌ என்பது - தலை 
மகனுடன்‌ போதற்‌ குறிப்பும்‌ வரைவுசடாதற்‌ குறிப்பும்‌ மனைவி 
மாட்டுத்‌ தோன்றும்‌ என்றவாறு.! 


“சிலரும்‌ பலரும்‌ சுடைக்கண்‌ நோக்கி 

மூக்கின்‌ உச்சிச்‌ சுட்டுவிரல்‌ சேர்த்தி 

மறுகிற்‌ பெண்டிர்‌ அம்பல்‌ தூற்றச்‌ 

சிறகோல்‌ வலந்தனள்‌ அன்னை அலைப்ப 

1. ஒருதலை றுதி, பிரிதல்‌ அச்சம்‌ மகடூஉக்கு உண்மையானும்‌ என 
இயையும்‌, மகடூஉ பெண்‌., என்றது தலைவியை, மகடூஉவுக்கு என நான்காமுருபு 
விரித்துரைக்க, அம்பல்‌--அரும்பல்‌,, களவில்‌ தலைவனொடு தலைவிக்குளதாகிய 
தொடர்பு முகிழாய்ப்‌ புறத்தார்க்குக்குறிப்பிற்‌ புலப்படுதல்‌, அலர்தல்‌--சொல்லாக 
விரிதல்‌. “மனைவிகள்‌ போக்கும்‌ வரைவும்‌ தோன்றும்‌? என இயையும்‌. போக்கு 
தலைவனுடன்‌ போதல்‌ வேண்டும்‌ என்ற மனக்‌ குறிப்பு. வரைவுவரைவுகடாதற் 
குறிப்பு,, “ஏன்‌ இன்னும்‌ மணஞ்செய்து . கொள்ளவில்லை” எனத்‌ .. தலைவனை 
வேட்கையுற்று வினவும்‌ குறிப்பு. 


௬௬ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


அலந்தனென்‌ வாழி தோழி கானற்‌ 

புதுமலர்‌ தீண்டிய பூநாறு குரூஉச்சுவற்‌ 

கடுமா பூண்ட நெடுந்தேர்‌ கடைஇ 

நடுநாள்‌ வரூஉம்‌ இயல்தேர்க்‌ கொண்கனொடு 

செலவயர்ந்‌ திசினால்‌ யானே 

அலர்சுமந்‌ தொழிகஇவ்‌ அழுங்க லூரே.” (நற்‌ ௧௬௯] 


இது ெ்த்க்குக்க்றிற்த்‌: “இரும்பிழி மகாஅர்‌' என்னும்‌ பாட்டு 
வரைவு குறித்தது. (௩௰) 
நச்சினார்க்கினியம்‌ : 


இது, களவின்கட்‌ டலைவியின்‌ கண்‌ நிகழ்வதோர்‌ வழுவமைக்‌ 
கின்றது. 


(இ- ள்‌.) உரிமை ஒருதலை வேண்டியும்‌ - இடைவிடாத 
இன்பநுகர்தலோடு இல்லறநிகழ்த்தும்‌ உரிமையை உறுதியாகப்‌ 
பெறுதலை விரும்புதலானும்‌; பிரிதல்‌ அச்சம்‌ மகடூஉ உண்மை 
யானும்‌- ஆள்வினைக்குறிப்புடைமையின்‌ ஆண்மக்கள்‌ பிரிவரென்று 

அஞ்சும்‌ அச்சம்‌ மகளிர்க்குண்டாகையினாலும்‌; ஆங்கு: அம்பலும்‌ 
அலரும்‌ களவு வெளிப்படுக்கும்‌ என்று அஞ்சவந்‌ த இருவகையினும்‌ 
-அக்களவொழுக்கத்திடத்தே அம்பலும்‌ அலரும்‌ இக்களவைப்‌ புலப்‌ 
படுக்குமென்று அஞ்சும்படி தோன்றிய இருவகைக்‌ குறிப்பானும்‌, 
நோக்கொடு வந்த இடையூறு பொருளினும்‌ - பிறர்‌ தன்னை 
அயிர்த்துநோக்கும்‌ நோக்கங்‌ காரணமாக வந்த கூட்டம்‌ இடையூ 
றுற்ற காரியத்தினாலும்‌; மனைவிகண்‌ போக்கும்‌ வரைவும்‌ தோன்‌ 
றும்‌ - தலைவியிடத்தே உடன்போக்கும்‌ வரையக்கருதுதலுந்‌ 
தோன்றும்‌ (எ-று ) 


““வழைபம ட்‌ (அகம்‌. 328) என்பதனுண்‌ 
**முகந்துகொண் டடக்கு வம்‌'' என இடைவிடாது இன்பதநு கர 
விநம்பிபவாறும்‌ உள்ளு உறபான்‌ இல்லற நிகழ்த்த விரும்பிய 


வாறுங்‌ காண்க 
“'உன்னங்‌ கொள்கையொடு”'” (அகம்‌. 65) 


என்பது அம்பலும்‌ அலரும்‌ அஞ்சிப்‌ போக்குடன்பட்டது. 


பொருளியல்‌- நூற்பா ௩௰ 


௯௭ 
“*ஆனா தலைக்கு மறனில்‌ அன்னை 

தானே யிருக்க தன்மனை யானே.” (குறுந்‌. 262) 
இஃது, இடையூறு பொருளின்கட்‌ போக்குடன்பட்டது, 
ஏனைய முன்னர்க்‌ காட்டியவற்றுட்‌ காண்க. “ஒன்றித்‌ 


தோன்றுந்‌ தோழி மேன” (தொல்‌. பொ. 89) என்பதனால்‌ 
தோழிக்கும்‌ இவையுரியவென்று கொள்க, உடன்போக்குக்‌ 
சருதுதலுந்‌ தலைவன்‌ தான்‌ வரையாமல்‌ தலைவி விரும்புதலும்‌ 
வழுவாய்‌ அமைந்தன. (௩௧) 


ஆய்வுரை : 


இது, களவொழுக்கத்தின்கண்‌ தலைவிக்கு உரியதோர்‌ 
இயல்பு உணர்த்துகின்றது. 


(இ-ள்‌ ) (இடைவிடாது இன்பம்‌ நுகர்தலோடு) மனை 
யறம நிகழ்த்தும்‌ உரிமையை உறுதியாக வேண்டுதலானும்‌, வினை 
நிகழ்ததுதலில்‌ விருப்புடைய ஆண்மக்கள்‌ தம்மை விட்டுப்‌ பிரிவர்‌ 
என்னும்‌ அச்சம்‌ பெண்டிர்க்கு இயல்பாதலானும்‌, களவெரழுக்‌- 
கத்தைப்‌ புறத்தார்க்கு வெளிப்படுத்தும்‌ என்று அஞ்சும்படி தோன்‌ 
றிய அம்பலும்‌ அலரும்‌ ஆகிய இருவகைக்‌ குறிப்பினாலும்‌, தலை 
வனது வருகையை எதிர்நோக்கியிருந்த நிலைமைக்கண்‌ வந்த 
அவனுடன்‌ அளவளாவுதற்கியலாதபடி இடையூறு நேர்தலானும்‌ 
தலைவனோடு உடன்போதற்குறிப்பும்‌'ஏன்‌ இன்னும்‌ மணஞ்செய்து 
கொள்ளவில்லை?' எனத்‌ தலைவனை வினவுங்‌ குறிப்பும்‌ தலை 
மகளிடத்தே தோன்றும்‌. எ-று. 


போக்கு - உடன்போக்கு, என்றது தலைவனுடன்போதல்‌ 
வேண்டும்‌ என்னுந்‌ தலைவியின்‌ உள்ளக்குறிப்பு : 


வரைவு - மணத்தல்‌, என்றது ஏன்மணந்து கொள்ளவில்லை 
யெனத்‌ தலைமகளுள்ளத்தே தோன்றும்‌ வரைவுகடாதற்‌ குறிப 
பினை. 


1. தான்‌ அவள்‌ என்னும்‌ வேற்றுமையின்‌ றித்‌ தலைவியுடன்‌. கருத்தொரு 
மித்து ஒன்றிய உள்ளமுடையாள்‌ என்பதனை ஒன்றித்‌ தோன்றும்‌ தோழி! என்‌ 
ப்தனால்‌ ஆசிரியர்‌. குறித்தாராதலின்‌ தலைவியின்‌ உள்ளத்தே தோன்‌ றிய இவ்வெண்‌... 
ணங்கள்‌ அவளுடன்‌ ஒன்‌ நியவுள்ளத்தினளா கிய தோழிக்கும்‌ உரிய எனக்கொண். 
டார்‌ ௩ச்சினார்க்கினியர்‌, 


௬௮ தொல்காப்பியம்‌ :- பொருளதிகாரம்‌ 


௨௨௨. வருத்த மிகுதி சுட்டுங்‌ காலை 
உரித்ததென மொழிப வாழ்க்கையுள்‌ இரக்கம்‌. 
இளம்பூரணம்‌ : | 
என்‌-எனின்‌. இது தலைமகட்குந்‌ தோழிக்கு முரியதோரா்‌ 
திறன்‌ உணர்த்திற்று! 


(இஃள்‌.) வருத்தமிததியைக்‌ குறித்தவழி மனைவாழ்க்கை 
யுள்‌ இரக்கம்‌ உரித்தென்று சொல்லுவர்‌ என்றவாறு. 


எனவே; வருத்தமிகுநியைச்‌ சட்டாதவழி மனைவாழ்க்கை 
யுள்‌ இரக்கம்‌ இன்றெனக்‌ கொள்ளப்படும்‌, 
செல்லாமை உண்டேல்‌ எனக்குரை மற்றுநின்‌ 


வல்வரவு வாழ்வார்க்‌ குரை,” (குறள்‌. ௧௧௫௧) 


“।அன்பற மாறியாம்‌ உள்ளத்‌ துறந்தவள்‌ 
பண்பும்‌ அறிதிரோ என்று வருவாரை 
என்திறம்‌ யாதும்‌ வினவல்‌ வினவிற்‌ 

- பகலின்‌ விளங்குநின்‌ செம்மல்‌ சிதையத்‌ 
தவலருஞ்‌ செய்வினை முற்றாமல்‌ ஆண்டோர்‌ 


அவலம்‌ படுதலும்‌ உண்டு.” (கலி. ௪௯) 
இதுவுமோர்‌ மரபுவழு வமைத்தது. (௩2) 
நச்னொர்க்கனியம்‌ : 


இது, கற்புக்காலத்துத்‌ தோழிக்கும்‌ அறிவர்க்கும்‌ உரியதோர்‌ 
வழுமைக்கின்றது. 

1. மனைவாழ்க்கையுள்‌ வருத்தம்‌ மிகுதனலைக்‌ குறித்து மல்னக்கண்‌ இருந்து 
இரங்குதற்குரியோர்‌ தலைமகளும்‌ தோழியுமேயாதலின்‌ “இந்நூற்பா அவ்விருவர்க்கு 
முர்யதோர்‌ திறம்‌ உணர்த்திற்று” எனக்கருத்துரை வரைந்தார்‌ . இளம்பூரணர்‌, 


பொருளியல்‌ - நூற்பா ௩௪ ௬௯௯ 

(இஃள்‌.) வருத்தமிதத 1 சுட்டுங்காலை-தோழியும்‌ அறி 
வரும்‌ பரத்தையிற்‌ பிரிவால்‌ தலைவர்க்குந்‌ தலைவியர்க்குந்‌ தோன்‌ 
றிய வருத்தமிகுதியைத்‌ தீர்க்கக்‌ கருதிக்‌ கூற்று நிகழ்த்துங்‌ 
காலத்து; வாழ்க்கையுள்‌ இரக்கம்‌ உரித் தன மொழிப - அவரது 
இல்வாழ்க்கை நிகழ்ச்சிக்கண்ணே தமக்கு வருத்தந்தோன்றிற்றாகக்‌ 
கூறுதலும்‌ உரித்தென்று * கூறுவராசிரியர்‌ (எ- று.) 


**நீர்நீ டாடிற்‌ கண்ணுஞ்‌ சிவக்கும்‌ 

ஆர்ந்தோர்‌ வாயில்‌ தேனும்‌ புளிக்குந்‌ 

தணந்தனை ஆயினெம்‌ இல்லுய்த்துக்‌ கொடுமோ 

அந்தண்‌ பொய்கை யெந்தை யெம்மூர்க்‌ 

கடும்பாம்பு வழக்குந்‌ தெருவில்‌ 

நடுங்களுர்‌ எவ்வங்‌ களைந்த வெம்மே,”' (குறுந்‌. 3514) 


இதனுள்‌ 'இல்லறத்தினை நீ துறந்தாயாயின்‌ எம்மை எம்‌ 
மூர்க்கண்ணே வீடுக'வெனத்‌ தனக்கு வருத்தந்தோன்றிற்றாகத்‌ 
தோழி கூறியவாறு காண்க, 


“*உடுத்துந்‌ தொடுத்தும்‌ பூண்டுஞ்‌ செரீஇயுந்‌ 

துழையணிப்‌ பொலிந்த ஆயமொடு துவன்றி 

விழவொடு நின்றாய்‌ நீயே யிஃதோ 

ஓரா வல்சிச்‌ சீரில்‌ வாழ்க்கைப்‌ 

பெருநலக்‌ குறுமகள்‌ வந்தென 

இனிவிழ வாயிற்‌ றென்னுமிவ் வரே.” (குறுந்‌. 395) 


இதனுள்‌ ஓரா *'வல்‌சி” * யொடு முன்னர்‌ நிகழ்த்திய வாழ்க்கை 
இவன்‌ வந்தானாகப்‌ புறத்து விளையாடும்‌ விழவுள தாயிற்‌ 
றென்று இவ்வூர்‌ கூறாநிற்குஞ்‌ செல்வம்‌ இவளை ககிழ்ந்தாற்‌ 
பழைய தன்மையாமென்று அறிவர்‌ இரங்கிக்‌ கூறியவாறு காண்க, 

1, இங்கு வருத்தம்‌ என்றது, பரத்தமை காரணமாகத்‌ தலைவியர்க்கும்‌ 
தலைவர்க்கும்‌ தோன்றிய மனவருத்தத்தினை, மிகுதியென்றது அவ்வருத்தம்‌ கணவன்‌ 
மனைவி யென்னும்‌ இருவருள்ளத்தும்‌ மிக்குத்தோன்றுதலை. சுட்டுதலாவது, அவர்தம்‌ 
வருத்தத்தைத்‌ தீர்க்கக்கருதித்‌ தோழி அறிவர்‌ முதலியோர்‌ தலைவன்‌ தலைவியா கிய 
அவ்விருவரிடத்தும்‌ உரை நிகழ்த்துதல்‌, தாழி முதலியோர்‌ கூறும்‌ கூற்றின்‌ கண்‌ 
அவ்விருவரது மனைவாழ்க்கைகள்‌ பற்றியும்‌ இரக்கவுணர்வு தோன்றும்‌ என்பதாம்‌. 


லல, சுட்டுங்காலை வாழ்க்கையுள்‌ இரக்கம்‌ உரித்து எனவே வருத்தமிகுதி 


யினைச்‌ சுட்டுவோரா கிய தோழிமுதலியோர்‌ கூற்றின்கண்‌. அவ்விருவர து மனை 
வாழ்க்கை பற்றிய இரக்கவுணர்வுதோன்றும்‌ எனக்‌ கொண்டார்‌ ஈச்சினார்க்கினியர்‌ 


ஈ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 
**அதுபுலந்‌ துறைதல்‌ வல்லி யோரே?” 


எனப்‌ புலவியால்‌ றின்‌ இல்வாழ்க்கை குறைபடுமெனத்‌ தோழி 
கூறியவாறு காண்க. 


இன்னும்‌ உய்த்துக்கொண்டுணர்‌ தலென்பதனால்‌. ஏனைப்‌ 
பிரிவான்‌ நிகழும்‌ வருத்தமிகுதியைக்‌ குறித்தவிடத்து உயிர்‌ வாழ்க்‌ 
கையின்‌ இரக்கமுரித்தன மொழிப என்றும்‌ பொருள்‌ கூறிச்‌, 


**செல்லாமை யுண்டேல்‌?” (கூறன்‌, 115) 
எனவும்‌, 

““அன்பற மாறியா மூள்ள”” (கலி. 19) 
எனவும்‌ வருவன பிறவுங்‌ கொள்க. (௩௨) 
ஆய்வுரை : 


இஃது  இன்பமேறிகமும்‌ மனைவாழ்க்கையுள்‌ இரங்க 
வுணர்வு தோன்றுதலுமுரித்தென் கின்றது. 


(இ-ள்‌) தலைவியின்‌ வருத்தமிகுதியை உணர்த்தும்‌ நிலை 
யில்‌ மனைவாழ்க்கையில்‌ இரங்கலுணர்வுதோன்றுதலுரியது என்‌ 
பர்‌ புலவர்‌. எ-று, 


தலைமகனது பரத்தையிற்‌ பிரிவுகாரணமாகத்‌ தலைவிக்கு 
உளதாகிய வருத்தத்தின்‌ மிகுதியினைத்‌ தலைவனுக்கு அறிவுறுத்‌ 
தும்‌ நிலையில்‌ அங்ஙனம்‌ அறிவுறுத்தப்‌ புகுந்த தோழி அறிவர்‌ 
முதலிய வாயில்கள்‌ உள்ளத்திலே இரங்கலுணர்வு தோன்றுதல்‌ 
உண்டு என்பதாம்‌. 


வையாவிக்கோப்பெரும்பேகன்‌ தனது மனைவியைத்‌ துறந்‌ 
திருந்தானாக அவனால்‌ துறக்கப்பட்ட கண்ணகி காரணமாகப்‌ 
பரணர்‌, அரிசில்கிழார்‌, பெருங்குன்றூர்‌ கிழார்‌ ஆகிய புலவர்‌ 
பெருமக்கள்‌ அகதீதிணைமரபின்‌ படி தம்மைப்‌ பாணராகவைத்‌ 
துப்பாடிய செய்யுட்கள்‌ மனைவாழ்க்கையில்‌ இரங்கலுணர்வைப்‌ 
புலப்படுத்தல்‌ காணலாம்‌, 


பொருளியல்‌ - நூற்பா ௩௨ ரச 


௨௨௩, மனைவி உயர்வுங்‌ கிழவோன்‌ பணிவும்‌ 
நினையுங்‌ காலைப்‌ புலவியுள்‌ உரிய. 


இளப்‌ பூரணம்‌ : 

என்‌-- எனின்‌. கற்புக்காலத்துத்‌ தலைமகட்‌ குரியதோர்‌ மரபு 
உணர்த்திற்று," ப 

(இ-ள்‌.) தலைமகள்‌ உயர்வும்‌ தலைமகன்‌ தாழ்வும்‌ ஆரா 
யுங்‌ காலத்துப்‌ புலவிக்காலத்து உரிய வென்றவாறு. : 


எனவே, ஓழிந்த ஊடல்‌ துனியென்பனவற்றிற்‌ குரியவாம்‌.” 


““ஒரூஉக்‌ கொடி யியல்‌ நல்லார்‌ குரனாற்றத்‌ துற்ற 
முடியுதிர்‌ பூந்தாது மொய்ம்பின வாகத்‌ 

தொடிய எமக்குநீ யாரைப்‌ பெரியார்க்கு 
அடியரோ ஆற்றா தவர்‌ ; 


கடியர்நமச்கி யார்சொலத்‌ தக்கார்‌ மாற்று 
வினைக்கெட்டு வாயல்லா வெண்மை யுரையாது கூறுநின்‌ 
மாய மருள்வா ரகத்து ; 


ஆயிழாய்‌, நின்கண்‌ பெறினல்லால்‌ இன்னுயிர்‌ வாழ்கல்லா 
என்கண்‌ எவனோ தவறு.'' (கலி, ௮௮) 


இதனுள்‌ தலைமகன்‌ பணிவுந்‌ தலைவி யுயர்வுங்‌ காண்க. 
இஃது ஈண்டுக்‌ கூறியதென்னை? “காமக்‌ கடப்பினுட்‌ பணிந்த 
ளெவி' (கற்பியல்‌. ௧௧) யென மேற்கூறப்பட்ட தாலெனில்‌, ஆண்டுக்‌ 
கூறியது ஊடல்‌ புலவி துனி யென்னு மூன்றிற்கும்‌ பொதுப்பட 
நிற்றலின்‌, இது புலவிக்கே உரித்தென்னுஞ்‌ சிறப்பு நோக்கிக்‌ 
கூறியவாறு காண்க.” (௩௨) 


1. **கற்புக்காலத்துத்‌ தலைமக்கட்குரியதோர்‌ மரபு ரவ கவுடம்‌ என இத்‌ 
தொடர்‌ இருத்தல்‌ வேண்டும்‌, 


2. “எனவே ஒழிக்க ஊடல்‌ வினிவெலபைவற்றித்கரியலலல்‌?* என இவ்‌ 
வுரைத்‌ தொடரைத்‌ திருத்திப்பொருள்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌, 
8, ““காமக்கடப்பினுட்பணிந்த கிளவி 
காணுங்காலைக்கிழவோற்குரித்தே 
வழிபடு கிழமை யவட்கியலான?? (கற்பியல்‌--ய கூ) 


ரல தொல்காப்பியம்‌-பொருளதிகாரம்‌ 


நச்சினார்க்்‌கனி௰ம்‌ : 


இது, கற்பினுள்‌ தலைவற்குந்‌ தலைவிக்கும்‌ எய்தியதோர்‌ 
வழுவமைக்கின்றது. 


(இ--ள்‌.) புலவீயுள்‌ மனைவி உயர்வும்‌ - புலவிக்‌ காலத்துத்‌ 
தலைவன்‌ பணிந்துழி உட்கும்‌ நாணுமின்றித்‌ தலைவி அதனை 
ஏற்றுக்கோடலும்‌; கிழவோன்‌ பணிவும்‌-- தலைவன்‌ தலைமைக்கு 
மாறாகத்‌. தலைவியைப்‌ பணிதலும்‌; நினையுங்காலை உரிய ஆரா 
யுங்‌ காலை இருவர்க்கு முரிய (எ-று) ப 


*வலையுறு மயிலின்‌ வருந்தினை பெரிதெனத்‌ 

தலையுற முன்னடிப்‌ பணிவான்‌ போலவும்‌ 

கோதை கோலா விறைஞ்ச நின்ற 

ஊதையஞ்‌ சேர்ப்பனை அலைப்பேன்‌ போலவும்‌. (கலி, 1 88) 


இது, முன்னே தலைவி மனத்து நிகழ்தலுண்மையிற்‌ கனவி 
லுங்‌ கண்டாளென்றுணர்க 


₹* தப்பினேன்‌ என்றடி சேர்தலும்‌ உண்டு'' (கலி. 89) 
என்பதும்‌ அது. 


*நினையுங்காலை” யென்றதனரல்‌ பண வவரு ப்பு 
பணிமொழி பயிற்றலுங்‌ கொள்க, 


“ஒன்று, இரப்பான்போல்‌ எளிவந்துஞ்‌. சொல்லும்‌ உலகம்‌ 
புரப்பான்‌ போல்வதோர்‌ மதுகையும்‌ உடையன்‌ 
வல்லாரை வழிபட்‌ டொன்றறிந்‌ தான்போல்‌ 
தல்லார்கண்‌ தோன்றும்‌ அடக்கமும்‌ உடையன்‌ . 
இல்லோர்‌ புன்கண்‌ ஈகையில்‌ தணிக்க 
வல்லான்‌ போல்வதோர்‌ வண்மையு முடையன்‌ 
க —— 
என மேல்‌ தலைமகன்‌ பணிவும்‌ தலைவியுயர்வுங்‌ கூறியவர்‌ ஈண்டுங்கூறிய து, 
கூறியதுகூறல்‌ என்னுங்குற்றமாகாதோ என்பது வினா. கற்பியலிற்‌ கூறிய அவ்விதி 
ஊடல்‌ புலவிதுனியென்ற மூன்றிற்கும்‌ பொதுப்படக்‌ கூறியது. இங்குக்‌ கூறிய விதி 
யுலவிக்கேயுரியதாகும்‌. ஆதலின்‌ குற்றமாகாது என்பது இளம்பூரணர்‌ கூறும்‌ விடை 
மாகும்‌, 
பிணக்கந்தோன்றிச்‌ சிறிதுபொழுது நிகழ்வது புலவி எனவும்‌ அப்பிணக்கம்‌ 
அதனின்‌ மிக்கு நீட்டித்து நின்ற ஊடல்‌ எனவும்‌, அப்பிணக்கம்‌  முதிர்ந்தநிலை 
துணி எனவும்‌ வழங்கப்படும்‌, 


பொருளியல்‌-நூற்பா ௩௩ ௩ 


அன்னான்‌ ஒருவன்தன்‌ ஆண்டகை விட்டென்னைச்‌ 
சொல்லுஞ்சொல்‌ கேட்டீ சுடரிழாய்‌ பன்மாணும்‌.”” (கலி.47) 


இதனுள்‌ தலைவன்‌ இரந்துரைத்தவாறுந்‌ தான்‌ அதனை 
ஏற்றுக்கொண்டவாறுங்‌ காண்க, இச்சூத்திரம்‌ புலவிக்கே கூறி 
னார்‌. ஊடற்குந்‌ துனிக்குங்‌ 'காமக்கடப்பின்‌' (தொல்‌. பொ. 
160) என்பதனுட்‌ கூறிளாரென வுணர்க. (௬) 


ஆய்வுரை : 


இது, கற்புக்காலத்தத்‌ தலைமக்கட்குமியதோர்‌ இயல்பு கூறு 
கின்றது. 


(இ-ள்‌) மனைவி தன்னைக்‌ கணவன்‌ பணிந்தபொழுது 
அச்சமும்‌ நாணமுமின்றி அவனது வணக்கத்தினையேற்றுக்கொள் 
ளும்‌ உயர்வுடையளாதலும்‌ கணவன்‌ தனது தலைமைக்கு மாறாகத்‌ 
தலைவியைப்‌ பணிந்து தாழ்தலும்‌ ப்ப புலவிக்காலத்து 
உரிய எ-று. 


.... தலைமகள்‌ உயர்வும்‌ தலைமகன்‌ தாழ்வும்‌ புலவிக்காலதது 
உரிய எனவே, அப்புலவி நீட்டித்தலாகிய ஊடற்காலத்தும்‌ அவ்‌ 
வூடல்‌ துனியாய்‌ முதிர்ந்தகாலத்தும்‌ மனைவியுயர்வும்‌ கிழவோன்‌ 
பணிவும்‌ உரியவாகா என்றாராயிற்று. 

௨௨௪. நிகழ்தகை மருங்கின்‌ வேட்கை மிகுதியிற்‌ 
புகழ்தகை வரையார்‌ கற்பி னுள்ளே. 

இளம்‌ பூரணம்‌ : 
- என்‌--எனின்‌. இதவுமோர்‌ மரபுணர்த்திற்று. 


(இ-ள்‌.) கற்புக்காலத்து நிகழா நின்‌ ற தகையின்‌ பக்சத்து 
வேட்கை மிகுதியாற்‌ புகழ்தலை நீக்கார்‌ என்றவாறு. 


களவுக்காலத்து நலம்பாராட்டிய தலைமகன்‌ கற்புக்‌ காலத்து 
மெழினலம்‌ பாராட்டப்பெறும்‌ என்றவாறு. 


1. இவ்விளக்கம்‌ இளம்பூரணருரையைத்‌ தழுவியமைந்ததாகும்‌. 


9. களவொழுக்கம்‌ நிகழுங்காலத்தில்‌ தலைவியின்‌ எழில்‌. - கலத்தினைப்‌, 
பாராட்டி மகிழ்ந்த தலைவன்‌ கற்புக்காலத்தும்‌ தலைவியின்‌ எழில்‌ நலத்தினைப்‌. 
பாராட்டி மகிழ்வான்‌ என்பதாம்‌, 


ஈச சிதா& காப்பிய ம்‌-பொருளதிகாரம 


தகை என்பது அழகு. அதனைப்‌ பற்றிப்‌ புகழும்‌ எனக்‌ 
கொள்க. 


்‌' அணைமருள்‌ இன்றுயில்‌ அம்பணைத்‌ தடமென்றோள்‌ 
துணைமலர்‌ எழில்‌ நீலத்‌ தேந்தெழில்‌ மலருண்கண்‌ 
மணமெளவல்‌ முகையன்ன மாவீழ்வான்‌ நீரை வெண்பல்‌ 
மணநாறு நறுந்தண்‌ மாரிவீழ்‌ இருங்கூந்தல்‌ 
அலர்முலை யாகத்‌ தகன்ற அல்குல்‌ 
சிலநிரை வால்வளைச்‌ செய்யா யோவெனப்‌ 


பலபல கட்டுரை பண்டையிற்‌ பாராட்டி.” .. (கலி. ௪௪) 
என வரும்‌. (௩௩) 
நச்சினார்க்‌னியம்‌: 


இது, கற்புக்காலத்துத்‌ தலைவற்குந்‌ தலைவிக்கும்‌ உரிய 
தோர்‌ வழுவமைக்கின்றது. 

(இஃள்‌.) கற்பினுள்‌ -கற்புக்காலத்து; தகைநிகழ்‌ மருங்கின்‌ - 
ஒருவர்க்கொருவர்‌ மனத்து நிகழுமிடத்து ; * வேட்கை மிகுதி 
யிற்‌ புகழ்‌ தகை வரையார்‌--வேட்கைமிகுதியாலே அதனைப்‌ 
புஃழ்ந்துரைக்குந்‌ தகைமையினை ஆசிரியர்‌ இருவர்க்கும்‌ நீக்கார்‌ 
கொள்வர்‌ (எ-று.) 

ஆக வனமுலை அரும்பிய சுணங்கின்‌ 
மாசில்‌ கற்பின்‌ புதல்வன்‌ தாயென 
மாயப்‌ பொய்ம்மொழி சாயினை பயிற்றி." (அகம்‌. 6) 


இது, புலவிக்கண்‌ தலைவன்‌ புசழ்ந்தது. 


*“அணையருள்‌ '” (கலி. 14) 


இது போக்கின்கண்‌ தலைவன்‌ புகழ்ந்தது. ? 


1. ஒருவர்க்கொருவர்‌ மனத்து அழகு நிகழுமிடத்து? என்று இருத்தல்‌ 
வேண்டும்‌ *'தகை* என்பதன்‌ பொருளாகிய “அழகு? என்னுஞ்சொல்‌ ஏடெழுது 
வோரால்‌ கூரையில்‌ விடப்பட்டது. 2, தலைவியைத்‌ தலைவன்‌ புகழ்தலும்‌ 
தலைவி தலைவனைப்‌ புகழ்தலும்‌ தாம்தாம்‌ தனித்துள்ள நிலையிலன்றிப்‌ பிற 
ரெதிர்‌ நிகழ்வன அல்ல, ஆதலால்‌ இவை வழுவாதற்கு அமைத்துக்‌ கோடற்கும்‌ 
இடனில்லையென்‌ ௧. 


பொருளியல்‌- நூற்பா ௩௩ ஈடு 

**அரிபெய்‌ சிலம்பின்‌” (அகம்‌. 6) 
என்பதனுள்‌ ஏந்தெழில்‌ ஆகத்துப்‌ பூந்தார்‌ குழைய” என்பது 
தலைவி புலவிக்கட்‌ புசழ்ந்தது. 

*:நிரைதார்‌ மார்பன்‌ நெருநல்‌ ஒருத்தியொடு'' (அகம்‌. 66) 
என்பதும்‌ அது. 

“தகை' எனப்‌ பொதுவாகக்‌ கூறலிற்‌ குணத்தைக்‌ கூறலுங்‌ 
கொள்க. 


"நாலாறுமாறாய்‌'' .... (நாலடி. 989) எனவும்‌, 
“நின்ற சொல்லர்‌ நீடுதோன்‌ றினியர்‌'' (நற்‌. 1) 
எனவும்‌ வரும்‌. 


குற்றேவனிலையளாதிய தலைவியைத்‌ தலைவன்‌ புகழ்தலா 
லும்‌ பொருநாணினளாகிய தலைவி கணவனைப்‌ பிறரெதிர்‌ 
புகழ்தலானும்‌ வழுவாயிற்று. (௩௪) 


ஆய்வுரை : 


இது, கற்புக்காலச்துத்‌ தலைவனுக்குரியதோர்‌ மரபு கூறு 
அின்றது. ப 


£இ-ள்‌) நிகழாநின்ற அழகின்‌ பக்கத்தே வேட்கை மிகுதி 
யால்‌ தலைவன்‌ தலைமகளைப்‌ புகழுந்திறத்தினைக்‌ கற்பினுள்‌ 
நீக்காது ஏற்றுக்கொள்வர்‌ அறிஞர்‌. எ-று 


தகை நிகழமருஙகு - அழகுநிகழும்‌ பக்கம்‌,, இதாவது 
கலைமகள்‌ பால்‌ மனைவாழ்க்கையில்‌ அழகிய பண்பும்‌ செயலும்‌ 
வெளிப்பட்டுத்‌ தோன்றும்‌ நிலை. வேட்கை மிகுதியாவது தலை 
மகளுடைய அழகிய பண்பும்‌ செயலுங்காரணமாகத்‌ தலைவ 
னுள்ளத்தே மிக்குத்தோன்றும்‌ வேட்கைப்பெருக்கம்‌, மிகுதியின்‌ - 
மிகுதியால்‌, இன்‌ ஏதுப்பொருளில்‌ வந்தது, தலைமகளது நற்குண 
நற்செய்கைகளாகிய அழகில்‌ திளைத்த தலைமகன்‌ ' தலைவி 
யிடத்தே வைத்த பெருவேட்கைகாரணமாகத்‌ தலைமகளைப்‌ 
புகழ்ந்துபாராட்டுதலும்‌ மனைவாழ்க்கைக்கு அழகுதருவதே என்‌ 
பார்‌ *புகழ்தகை” என்றார்‌ . ஆசிரியர்‌, தகை - அழகு. காதற்‌ 
கேண்மையால்‌ ஓருயிர்‌ எனப்‌ பழகுங்கேண்மையுடையாரா கிய 


17 தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


காதலர்‌ ஒருவருள்‌ ஒருவர்‌ ஒருவரைப்‌ புகழ்தல்‌ என்பது “இனையர்‌ 
இவர்‌ எமக்கு இன்னம்யாம்‌ என்று புனையினும்‌ புல்லென்னும்‌ 
நட்பு? - என்றவாறு இருவரிடையே வேறுபாட்டுணர்வினைத்‌ 
தோற்றுவிக்குமேோ என ஐயுறுதற்கிடனின்றிக்‌ கற்புக்காலத்தே 
கணவன்‌ மனைவியின்பாற கொண்ட வேட்கை மிகுதியினால்‌ 
அவளுடைய எழில்நலங்களைப்பாராட்டிய்புகழும்‌ இவவுரை அவர்‌ 
தம்‌ மனைமாட்சியினை மென்மேலும்‌ வளம்பெறச்‌ செய்வதாக 
லின்‌ இத்தகைய... புகழ்ச்சியுரையினை: அறிஞர்கள்‌ விலக்காது 
உடன்படுவர்‌ என்பார்‌ *கற்பினுள்‌ புகழ்தகை வரையார்‌' என்றார்‌ 
ஆசிரியர்‌. கோவலன்‌ கண்ணகியை மணந்து மகிழும்‌ கற்புக்‌ 
காலத்தே 'மாசறுபொன்னே வல்ம்புரிமுத்தே, காசறு விரையே 
கரும்பே தேனே” என்றாங்குத்‌ தன்மனைவியின்‌ நலம்‌ பாராட்டிய 
பகுதி இதன்பாற்படும்‌. 


௨௨௫, இறைச்சி தானே உரிப்புறத்‌ ததுவே. 
இளம்‌ பூரணம்‌ : 
என்‌--எனின்‌. இறைச்சிப்பொருளாமா றுணர்த்திற்று. 


(இ--ள்‌.) இறைச்சிப்‌ பொருளென்பது . உரிப்பொருளின்‌ 
புறத்தாகித்‌ தோன்றும்‌ பொருள்‌ என்றவாறு. 


அஃதாவது கருப்பொருளாகிய நாட்டிற்கும்‌: . ஊர்க்குந்‌ 
துறைக்கும்‌ அடையாக. வருவது,” 


“நிலத்தினும்‌ பெரிதே வானினும்‌ உயர்ந்தன்று 

நீரினும்‌ ஆரள வின்றே சாரற்‌. 

கருங்சோற்்‌ குறிஞ்சிப்‌ பூக்கொண்டு 

பெருந்தேன்‌ இழைக்கும்‌ தாட கன்டு நட்பே; ட (குறுந்‌. ௩) 


என்‌ றவழி நாட்டிற்கு . அன்ரி வந்த. குறிஞ்சப்பூவுந்‌ 


டர்‌ லழல்‌ பொருட்புறத்ததுவே' எனப்பாடம்கொண்டார்‌ நச்சி. 
னார்க்கினியர்‌, இறைச்சி என்றது, வெளிப்படக்‌ கூறப்படும்‌ உரிப்‌ பொருளின்‌ 
புறத்தே தங்கியிருக்கும்‌ குறிப்புப்பொருளே. 


2. நாட்டிற்கும்‌. ஊர்க்கும்‌ தமக்கும்‌ அடைமொழிகளாய்‌. வரும்‌ கருப்‌ 
பொருள்‌ நிகழ்ச்சிகளே இறைச்சியெனப்படும்‌ என்பதாம்‌, 


பொருளியல்‌ - நூற்பா ௩௪ ஈஎ 
தேனும்‌ இறைச்சிப்‌ பொருள்‌ என்று கொள்க,! (௩௪) 
௨௨௬, இறைச்சி தானே பெருட்புறத்‌ ததுவே. 
நச்சினார்க்கனியம்‌ : 


இது தலைவிக்குந்‌ தோழிக்கு முரியசோர்‌ வழுவமைச்‌ 
இன்‌ றது. இறைச்சியாவது உள்ள பொருள்‌ ஒன்றனுள்ளே கொள்‌ 
வதோர்‌ பொருளாகலானுஞ்‌ * செவ்வன்‌ கூறப்படாமையானுந்‌ 
தலைவன்‌ கொடுமை கூறும்வழிப்‌ பெரும்பான்மை பிறத்தலானும்‌ 
வமுவாயிற்று, | 


(இ--ள்‌.) இறைச்சிதானே - கருப்பொருட்கு நேயந்தான்‌; 
பொருட்‌ புறத்ததுவே--கூறவேண்டுவதோர்‌ பொருளின்‌ புறத்தே 
புலப்பட்டு அதற்கு உபகாரப்படும்‌ பொருட்டன்மையுடையதாம்‌ 
(எ-று.) 


**இலங்கு மருவித்‌ திலங்கு மருவித்தே 
வானி னிலங்கு மருவித்தே தானுற்ற 


1, ‘தலைமகன்‌ வரைந்து கொள்வது வேண்டித்‌ தோழி தலைமகனை 
இயற்பழித்த வழித்‌ தலைமகள்‌ இயற்படமொழித்தது” என்ற துறையில்‌ அமைந்தது 
இக்குறு்தொகைப்‌ பாடல்‌, இதனைப்‌ பெருமைபற்றிய வியப்புச்‌ சுவைக்கு எடுத்துக்‌ 


காட்டாகப்‌ பேராசிரியர்‌ மெய்ப்பாட்டியலுரையிற்‌ காட்டியுள்ளார்‌. 


““கருங்கோற் குறிஞ்சிப்‌ பூக்கொண்டு பெருந்தேன்‌ இழைத்தாற்போல வழி 
முறை முறையாற்‌ பேருகற்பாலதா கிய நட்பு, மற்று அவனைக்‌ கண்ணுற்ற ஞான்றே 
கிலத்தின து அகலம்‌ போலவும்‌ விசும்பின்‌ ஓக்கம்‌ போலவும்‌ கடலின்‌ ஆழம்‌ 
போலவும்‌ ஒரு காலே பெருகிற்றென்றயையின்‌ இது தன்கண்தோன்‌ றிய பெருமை 
வியப்பு; இது தலைமகன்‌ கருத்தினுள்ள கட்பிற்குக்‌ கொள்ளுங்கால்‌ பிறன்கண்‌ 
தோன்றிய பொருமை வியப்பா மென்பது கொல்‌ க.'? எனப்பேராசிரியர்‌ தரும்‌ 
விளக்கம்‌ உரிப்‌ பொருளின்‌ புறத்ததாய்த்‌ தோன்றும்‌ குறிஞ்சிப்‌ பூவும்‌ தேனும்‌ 
ஆகிய இறைச்சிப்‌ பொருளின்‌ இயல்பினைப்‌ புலப்படுத்தல்‌ காணலாம்‌. 


2. இது இறை என்னும்‌ முதனிலையடியாகப்‌ பிறந்த பெயர்‌ இறைச்சி என்ப 
தாகும்‌. பொருள்‌ என்றது வெளிப்படச்‌ சொல்லப்பட்டுள்ள பொருளை. இங்ஙனம்‌ 
புலப்படச்‌ சொல்லப்பட்ட பொருளின்‌ புறத்தே தங்கியதாய்க்‌ குறிப்பினாற்‌ 
கொள்ளப்படுவது இறைச்சிப்‌ பொருள்‌ என்பார்‌, **இறைச்சியாவது உள்ளதோர்‌ 
பொருள்‌ ஒன்றனுள்ளே கொள்வதோர்‌ பொருள்‌?” என்றார்‌. அப்பொருள்‌ வெளிப்‌ 
படையாகச்‌ சொல்லப்படாதது' என்பார்‌, *செவ்வன்‌ கூறப்படாமையானும்‌” என்‌: 
றார்‌. செல்வன்‌ கூறப்படுதலாவது, சொல்லக்கருதிய பொருள்‌ 'கேட்போர்க்குத்‌ 
தெளிவாகப்‌ புலப்படுமாறு சொல்லப் பெறுதல்‌, 


ராறு தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 
சூள்பேணான்‌ பொய்‌ தான்‌ மலை,” (கலி. 41) 


சூளைப்‌ பொய்த்தானென்பதே கூறவேண்டும்‌ பொருள்‌. 
அதன்புறத்தே இங்ஙனம்‌ பொய்த்தான்மலையகத்து நீர்திகழ்வா 
னென்னென இறைச்சிப்பொருள்‌ தோன்‌ றியவாறு காண்க. * பிறவு 
மன்ன. (௩௫) 


ஆய்வுரை : 


இது, தான்கருதியபொருளைக்‌ குறிப்பின்‌ உணர்த்தும்‌ 
உரையாடற்பகுதியாகிய இறைச்சியின்‌ இலக்கணங்்‌ கூறுகின்றது. 


(இ-ள்‌) இறைச்சியாவது வெளிப்படக்கூறப்பட்ட உரிப்‌ 
பொருளின்‌ புறதததாகித தோன்றும்‌ குறிப்புப்‌ பொருள்‌. எ-று. 


இத்தகைய குறிப்புப்பொருள்‌ வெளிப்படக்கூறப்பட்ட உரிப்‌ 
பொருளின்‌ புறத்தே தங்கித்‌ தோன்றுதலின்‌ இறைச்சியென்னும்‌ 
பெயருடையதாயிற்று. இறுத்தல்‌ - தங்குதல்‌, நாட்டிற்கும்‌ ஊர்க்கும்‌ 
நீர்த்துறைக்கும்‌ அடைமொழியாகிவரும்‌ கருப்பொருள்‌ நிகழ்ச்சிக 
ளாற்புலப்படத்‌ தோன்றும்‌ குறிப்புப்பொருளே “இறைச்சி” என 
வழங்கப்படும்‌ என்பது இளம்பூரணர்‌ முதலிய பண்டைய உரை 
யாசிரியர்களின்‌ கருத்தாகும்‌. 


“இறைச்சிதானே பொருட்புறத்ததுவே” என்பது நச்சினார்க்‌ 
கினியர்‌ கொண்ட பா டமாகும்‌. *கூறவேண்டுவதோர்‌ பொருளின்‌ 
புறத்தேபுலப்பட்டு அதற்கு உபகாரப்படும்‌ பொருட்டன்மையுடை 
யது இறைச்சி? என்பதும்‌, வடநூலார்‌ கூறும்‌ இதனை நேயம்‌” 
என்ற. பெயரால்‌ வழங்குதலும்‌ பொருந்துமென்பதும்‌, நச்சினார்க்‌ 
கினியர்‌ கருத்தாகும்‌, புதல்வற்பயந்த பூங்குழல்‌ மடந்தை பரத்‌ 
கையிற்‌ பிரிந்துவந்த தலைவனொடு புலந்துரைப்பதாக அமைந்தது, 


“ஓல்லேங்‌ குவளைப்‌ புலாஅல்‌, மகன்மார்பிற்‌ 
புல்லெருக்கங்‌ கண்ணி நறிது?்‌ 


1. “சூள்பொய்த்தான்‌? என்பது புலப்படச்‌ சொல்லவேண்டியபொருள்‌, சூள்‌ 
பேணான்‌ பொய்த்தானது மலை விளங்குகின்ற . அருவிநீரையுடையதாயிற்று 
என்று கூறப்பட்ட பொருளின் புறத்தே இவ்வாறு. சூள்‌ . பொய்த்தான்‌ மலையில்‌ 
மழைபெய்தல்‌ கூடாதே. இம்மலையில்‌ அருவி நீர்‌. விளங்குதல்‌ எவ்வாறு? என்னும்‌ 
குறிப்புப்‌ பொருள்‌ தோன்றியவாறு காணலாம்‌. 


பொருளியல்‌ - நூற்பா கடு ௯ 


என்பதாகும்‌, “இதன்கண்‌ குவளை புலால்‌ நாறுதற்கு அவன்‌ 
தவற்றொடு கூடிய அவன்‌ காதல்‌ காரணமென்பதூஉம்‌, எருக்‌ 
கங்கண்ணி நறிதாதற்கு மகிழ்நன் செய்த துனிகூர்‌ வெப்பம்‌ முகிழ்‌ 
நகை முகத்தால்‌ தணிக்கும்‌ புதல்வன்மேல்‌ ஒருகாலைக கொரு 
கால்பெருகும்‌ அன்புகாரணம்‌ என்பதூஉம்‌”? குறிப்பினாற்‌ பெறப்‌ 
படுதலின்‌ இது “குறித்தோன்‌ கூற்றம்‌ தெரித்து மொழிகிள வி” 
(தொல்‌ - சொல்‌. ராறு) யாயிற்று எனவும்‌ ₹*வடலரலார்‌ இதனை 
நேயம்‌ என்ப”? எனவும்‌ சேனாவரையர்‌ குறித்துள்ளமை **கருப்‌ 
பொருட்கு நேயந்தான்‌”'” எனவரும்‌ உரைத்தொடரொடு ஒப்பு 
நோக்கியுணரத்சகுவதாகும்‌. ப 


௨௨௬, இறைச்சியிற்‌ பிறக்கும்‌ பொருளுமா ருளவே 
இறத்தியல்‌ மருங்கில்‌ தெரியு மோர்க்கே. 


இளம்பூரணம்‌: : 


என்‌-— எனின்‌. இஃது இறைச்சிப்‌ பொருள்வயிற்‌ பிறக்கும்‌ 
பிறிதுமோர்‌ பொருள்‌ உணர்த்துதல்‌ நூதலிற்று. 


(இ-ள்‌) இறைச்சிப்‌ பொருள்வயிற்‌ றோன்றும்‌ பொருளும்‌ 
உள ; பொருட்டிறத்தியலும்‌ பக்கத்து ஆராய்வார்க்‌ கென்ற 
டாழறு 


இறைச்சிப்‌ பொருள்‌ பிறித்மோர்‌ பொருள்‌ கொளக்கிடப்‌ 
பனவுங்‌ கடெவாதனவுமென இருவகைப்படும்‌.” அவற்றிற்‌ பிறி 
தோர்‌ பொருள்‌ பட வருமாறு :-- 


“*ஒன்றேன்‌ அல்லென்‌ ஒன்றுவென்‌ குன்றத்துப்‌ 
பொருகளிறு மிதித்த நெரிதாள்‌ வேங்கை 

குறவர்‌ மகளிர்‌ கூந்தற்‌ பெய்ம்மார்‌ 

நின்று கொய்ய மலரு நாடனோடு 

ஒன்றேன்‌ தோழி ஒன்றி னானே.” (குறுந்‌. ௨0௮) 


என்பது வரைவெதிர்‌ கொள்ளாது. தமர்‌ மறுத்தவழித்‌ தலை 


கை ல வை ல த்‌ 


அதனிடமாகப்‌ பிறக்கும்‌ பிறிதோர்‌ பொருளும்‌ எனப்பொருள்‌ இரண்டென்றவாறு, 
எனவே நாட்டிற்கும்‌ ஊர்க்குக்‌ துறைக்கும்‌ அடைமொழியாய்‌ உரிப்பொருட்‌ புறத்‌ 
தாய்‌ வருவதும்‌, அவ்வளவிலன்றிப்‌ பிரிதுமோர்‌ பொருள்பயப்ப உரிப்பொருட்குச்‌ 


சாம்பாய்‌ வருவதும்‌ என இறைச்சிப்பொருள்‌ இருவகைப்படும்‌ என்பதாம்‌, 


சாகம்‌ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


மகனோடு ஒன்றுமாறு என்னெனக்கவன்ற தோழிக்கு உடன்போதற்‌ 
குறிப்பினளாய்த்‌ தலைமகள்‌ கூறியதாகலின்‌, இதனுட்‌ பொருகளி 
ென்றமையால்‌ தலைமகள்தமர்‌ தலைமகன்‌ வரைவிற்‌ குடன்படு 
வாரும்‌ மறுப்பாருமாகி மாறுபட்ட தென்பது தோற்நுகின்றது, 
“பொருகளிறு மிதித்த வேங்கை' யென்றதனாற்‌ பொருகின்ற 
விரண்டுகளிற்றினும்‌ மிதிப்ப தொன்றாகலின்‌ வரைவுடன்படா 
தார்‌ தலைமகனை யலமதித்தவாறு காட்டிற்று. “வேங்கை நின்று 
கொய்ய மலரும்‌” என்றதனாள்‌ முன்பு ஏறிப்பறித்தல்‌ வேண்டுவது 
இப்பொழுது நின்று பறிக்கலாயிற்று என்னும்‌ பொருள்பட்டது. 
இதனானே பண்டு நமக்கரியனாகிய தலைமகன்‌ தன்னை யவமதிக்க 
வும்‌ நமக்கெளியனாகி யருள்‌ செய்கின்றானெனப்‌ பொருள்‌ கொளக்‌ 
இடந்தவாறு காண்க. (௩௫) 


தச்சினார்க்கனியம்‌ : 
இஃது, எய்தியது இகந்துபடாமற்‌ காத்தது. 


(இ-ள்‌.) இறைச்சியிற்‌ பிறக்கும்‌ பொருளுமார்‌ உளவே 
கருப்பொருள்‌ பிறிதோர்‌ பொருட்கு உபகாரப்படும்‌ பொருட்‌ 
டாதலேயன்‌ றி அக்‌ கருப்பொருடன்னுள்ளே தோன்றும்‌ பொரு 
ளும்‌ உள; திறந்து இயல்‌ மருங்கில்‌ - அஃது உள்ளுறையுவமத்‌ 
தின்‌ கூற்றிலே அடங்தமாறுபோல நடக்குமிடத்து; . தெரியு 
மார்க்கு - அவ்வுள்ளுறையுவமமன்று இஃது இறைச்சி யென்று 
ஆராய்ந்துணரும்‌ நல்லறிவுடையோர்க்கு (௭-—று.)! 


கன்றுதன்‌ பயமுலை மாந்த முன்றில்‌ 
தினைபிடி யுண்ணும்‌ பெருங்கல்‌ நாட 
கெட்டிடத்‌ துவந்த உதவி கட்டில்‌ 


நக்க கியம்‌ 


1. மலையில்‌ ஒழுகும்‌ அருவிரீராகிய கருப்பொருள்‌. சூள்பேணாது. பொய்த்த 
தலைவனது கொடுமையினைப்‌ புலப்படுத்தற்கு உபகாரப்படும்‌ நிலையில்‌ அமைக்‌- 
தது, மேற்குறித்த பொருட்புறத்ததாகிய. இறைச்சிப்பொருளாகும்‌. இவ்வாறு கருப்‌ 
பொருள்‌ மற்றொரு “குறிப்புப்‌ பொருளையுணர்தற்கு உபகாரப்படும்‌ அவ்வளவில்‌ 
அமைந்து விடாது அக்கருப்பொருளினுள்ளேயே தோன்‌ றும்‌ இறைச்சிப்‌ பொருளும்‌ 
உள்ளன. அஃது உள்ளுறையுவமத்தின்‌ பகுதியிலே அடங்குமா றுபோன்று கடக்கும்‌ 
நிலையினைப்‌ பகுத்துணரும்‌ நுண்ணறிவுடையார்க்கு இங்ஙனம்‌ . கருப்பொருளினுள்‌- 
ளே கருதியுணரப்படும்‌ இறைச்சியும்‌, கருப்பொருள்‌ நிகழ்ச்சியினையே உவமை 
யாகக்‌ கொண்டுவரும்‌ உள்ளுறையுவமமும்‌ தம்முள்‌ வேறா தல்‌, ௩ன்கு. “புலனாம்‌ 
என்பது இக்நூற்பாவுக்கு ௩ச்சினார்க்கினியர்‌ கொண்ட பொருளாகும்‌. 


பொருளியல்‌-நூற்பா ௩௫ ௭௧௧ 


வீறுபெற்று மறந்த மன்னன்‌ போல 
தன்றி மறந்தமையா யாயின்‌ மென்சீர்க்‌ 
கலிமயிற்‌ கலாவத்‌ தன்னவிவள்‌ ன இ 
ஒலிமென்‌ கூந்தல்‌ உரியவாம்‌ நினக்கே. ”” (குறுந்‌ 285) 
இதனுள்‌ **தான்‌ கெட்டவிடத்து உதவின உதவியை அரச 
வுரிமையெய்திய மன்னன்‌ மறந்தாற்போல நீ இரந்து துயருற்ற 
காலத்து யான்‌ தலைவியை நின்னோடு கூட்டிய. செய்ந்நன்‌ றியை 
மறவாது இன்று நீ வரைந்துகொள்வையாயின்‌ இவள்‌ கூந்தல்‌ 
நினக்குரிய??” வென்றவழி உவமையும்‌ பொருளும்‌ ஓத்து 
முடிந்தமையின்‌ முன்னின்ற நாடவென்பது உள்ளுறையுவம 
மன்றாய்‌ இறைச்சியாம்‌. என்னை? தன்‌ கன்றிற்குப்‌ பயன்பட்‌ 
டுப்‌ பிறர்க்கு உயிரைக்கொடுக்கின்ற தினையைத்‌ தான்‌ உண்டு 
அழிவுசெய்கின்றாற்போல, நீ நின்‌ கருமஞ்‌ சிதையாமற்‌ பார்த்து 
எமக்குயிராகிய இவளைத்‌ துயருறுத்தி எம்மை இறந்துபடுவித்தல்‌ 
ஆகாதென்று உவமையெய்திற்றேனும்‌. பின்னர்‌ நின்ற பொரு 
ளோடியையாது இவ்வுவமம்‌ உள்ளுறையுற்றுப்‌ பொருள்பய 
வாது இறைச்சியாகிய நாடென்பதனுள்ளே வேறோர்‌ பொருள்‌ 
தோற்றுவித்து நின்றதேயாமாதலின்‌ முலைமாந்த என்றது தன்‌ 
சருமஞ்‌ சிதையாமற்‌ பார்த்தென்னுந்‌ துணையன்றி உள்ளுறை 
யுவமப்‌ பொருளை முற்ற உணர்த்தாமை யுணர்க.! 
“வேங்கை தொலைத்த வெறிபொறி வாரணத்‌ 
தேந்து மருப்பின்‌ இனவண்‌ டிமிர்பூதுஞ்‌ 
சாந்த மரத்தின்‌ இயன்ற உலக்கையால்‌ 
ஐவன வெண்ணெல்‌ அறைபுரலுட்‌ பெய்திருவாம்‌ 
ஐயனை யேத்துவாம்‌ போல அணிபெற்ற 
மைபடு சென்னிப்‌ பயமலை த்தால்‌ 
தையலாய்‌ பாடுவாம்‌ நாம்‌.” (கலி.43) 


ols வரைவிடைவைத்துப்பிரியும்‌ தலைவனைநோக்கித்‌ தோழிகூறுவதாக 
அமைந்தது 225--ஆம்‌ குறுந்தொகைப்‌. பாடல்‌, இதன்கண்‌ *கன்றுதன்‌ பயமுலை 
மாக்த முன்‌ நில்தினை பிடியுண்ணும்‌ பெருங்கல்‌ நாட?? ‘பெண்யானை தன்‌ கன்று 
தன்முலையிற்பாலுண்ணத்‌ தான்‌ மனைமுற்றத்தில்‌ உலரவைத்துள்ள திளைனையயுண்‌- 
ணும்‌ நாட்டினையுடைமவனே? எனத்‌ தலைவனை முன்னிலைப்படுதவதாய்‌ அவன து 
காட்டுக்கு அடைமொழியாய்‌. வந்த கருப்பொருளாகும்‌, இதன்கண்‌ “ பெண்யானை 
தன்கன்றிற்குப்‌ பயன்‌ பட்டுப்‌ பாலைச்‌ சுரந்துகொண்டு பிறர்க்கு உயிரைக்‌ கொடுக்‌ 
திற. தினையைத்‌ தான்‌ உண்டு அழிவு செய்கின்றாற்போல' தலைவனாகிய 
கி, கின து கருமஞ்சிதையாமற்‌. பார்த்துக்கொண்டு எமக்கு உயிர்‌ போன்றவளாகிய 
தலைவியைத்‌ துயருறுத்தி எம்மை இறக்துபடுமாறு செய்தல்‌ ஆகாது!” என 


௪௨ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


இதனுட்‌ புலவுநாறியும்‌ பூநாறியுந்‌ தீதும்‌ நன்றுமாகிய 
இறைச்சியாகிய உலக்கைகளால்‌ தலைவனைப்‌ பாடும்‌ பாட்டோடே 
கலந்து கூறத்தகாத தெய்வத்தையும்‌ பாடுவாமென்னும்‌ பொருள்‌ 
பயப்பச்‌ செய்த இறைச்சியிற்பொருளே பயந்தவாறும்‌ இரண்‌ 
டுலக்கையானும்‌ பயன்கொண்டாற்போல்‌ ஐயன்பேர்‌ பாடு 
தலாற்‌ பயன்கொள்ளாமையின்‌ உள்ளுறையுவமமன்மையுங்‌ 
காண்க. உள்ளுறையுவம மாயின்‌, 3 | 
தன்பார்ப்புத்‌ தின்னும்‌ அன்‌ பின்‌ முதலையொடு 
வெண்பூம்‌ பொய்கைத்து அவனு ரென்ப'' (ஐங்குறு, 41) 
என்றாற்போலத்‌ தலைவன்‌ கொடுமையுந்‌ தலைவி பேதைமையும்‌ 


உடனுவமங்‌ கொள்ளநிற்கும்‌.? இதுபற்றித்‌ “தெரியுமோர்க்கே” 
யென்றார்‌. உம்மை இறந்ததுதழீதயிற்று. (௩௬) 


உள்ளுறையுவமங்கொள்ளலாமாயினும்‌, இவ்வாறு உய்த்துணர்ந்து கூறும்‌ உள்ளு- 
றைப்பொருள்‌ இப்பாடலிற்‌ பின்னர்க்‌ கூறப்படும்‌ பொருளொடு தொடர்ந்து முடியாது, 
“கன்றுதன்‌ பயமுலைமாந்த முன்றில்‌ தினைபிடியுண்ணும்‌ பெருங்கல்நாட? என்ற 
அளவிலே யமைந்து தலைவனது கொடுமையினைப்புலப்‌ படுத்தும்‌ குறிப்பளவில்‌ 
கின்று விடுதலால்‌ . இஃது உள்ளுறையுவமையாகாது இறைச்சியிற்‌ பிறக்கும்‌ 
குறிப்புப்‌ பொருளாயிற்று என்பதாம்‌, இதன்கண்‌ “கன்று தன்‌ முலைமாந்த? என்ற 
தொடர்‌, 'பிடிதன்‌ கன்று பாலுண்ண முலைதந்தாற்‌ போன்று தலைவனும்‌ தன்‌ 
கண்‌ பிறர்‌ பயன்கொள்ளச்‌ செயற்பட்டான்‌' என உள்ளுறையுவமம்‌ கொள்ளுதற்கு 
இடனின்றி, “தலைவன்‌ தன்‌ கருமஞ்சிதையாமற்‌ பார்த்துக்‌ கொண்டான்‌, என்னும்‌ 
குறிப்பன விலேயே கின்று  உள்ளுறையுவமப்பொருளை முற்ற உணர்த்தாமை 


காணலாம்‌. 


1. வெளிப்படச்‌ சொல்லப்பட்ட கருப்பொ ருள்‌- நிகழ்ச்சிகளை உவமையாகக்‌ 
கொண்டு. அவற்றின்‌ வாயிலாக மறைத்துக்‌ கூறப்பட்ட பொருளை புய்த்துணரும்படி 
யமைவதே உள்ளுறையுவமமாகும்‌. ஆகவே கருப்பொருள்களிற்‌ கூறப்படும்‌ ஒவ்‌ 
வொரு நிகழ்ச்சியும்‌ உள்ளுறுத்திக்‌ கூறப்பட்ட உ வமேயப்பொருளை யுய்த்‌ துணர்‌ 
தந்குரிய உ வமக்குறிப்புக்களாகப்‌ பயன்படும்‌ நிலையில்‌ அமைதல்‌ வேண்டும்‌, இக்‌ 

கலித்தொகையில்‌ புலால்‌ மணம்‌ நாறும்‌ யானைத்‌ தந்தமும்‌ பூவின்‌ நறுமணம்‌ வீசும்‌ 
சந்தனமும்‌ ஆகிய இருவகையுலக்கைகளும்‌ முறையே தலைவனைப்‌ பற்றிய 
பாடற்பொருள்வகையாகிய தீதும்‌ நன்றும்‌ குறித்தல்‌ உள்ளுறைக்கு ஏற்றதே. 
ஆயினும்‌ தாம்‌ தம்முடைய பாடற்குரிய பொருளாகக்‌ கொண்ட தலைவனைப்‌ 
போற்றும்‌ பாட்டுடன்‌ கலந்து இவ்விடத்திற்‌ பாடுதற்கு ரய பொருளல்லாத தெய்வத்‌ 
தையும்‌ பாடும்‌ இப்பாடலில்‌ ௩ன்‌ நுந்தீதுமா கிய பயனைத்தாம்‌ கொண்டாற்போன்று 
தெய்வத்தைப்‌ பாடுதலாற்‌ பயன்‌ கொண்டகுறிப்பு இடம்‌ பெற. இஃது உள்ளுறை 
யுவமமாகாது இறைச்சியிற்‌ பிறக்கும்‌ குறிப்புப்பொருளேயாயிற்று, உள்ளுறையுவம 
மாயின்‌ கருப்பொருள்களின்‌ நிகழ்ச்சிகளின்‌ ஒவ்வொரு கூறும்‌ தாம்‌ மறைத்துக்‌ 


பொருளியல்‌ - நூற்பா ௩டு ரகக 
ஆய்வரை : 
இஃது இறைச்கிக்கு எய்திபதன்‌ மேற்‌ சிறப்புவிதி கூறுகின்றது. 


(இஃ ள்‌) உரிப்பொருட்புறத்ததாய்வரும்‌ கருப்பொருள்‌ 
நிகழ்ச்சிபாகிய இறைச்சிபிறுள்ளே தோன்றும்‌ பிறிதோர்‌ குறிப்புப்‌ 
பொருள்‌ அமைவனவும்‌. உள, அங்ஙனம்‌ கூறப்படும்‌ பொருட்‌ 
கூறுபாட்டோடும்‌ இயையும்‌ பகுதியினை ஆராயந்துணரவல்‌ 
லார்க்கு (அப்பொருள்‌ இனிது புலனாம்‌) எ-று. 


எனவே முற்கூறியவாறு உரிப்பொருட்புறத்தாகித்‌ தோன்றும்‌ 
கருப்பொருள்‌ நிகழ்ச்சியாகிய இறைச்சியும்‌ அவ்விறைச்சியினுள்‌ - 
ளே தோன்றும்‌ பிறிதொரு குறிப்பும்‌ என இறைச்சியினாற்‌ 
சுட்டப்படும்‌ பொருள்‌ இருவகைப்படும்‌ என்றாராயிற்று. இறைச்‌ - 
சியிற்‌ பிறக்கும்‌ குறிப்புப்‌ பொருளுக்கு॥ உள்ளுறையுவமையால்‌ 
உணர்த்தப்படும்‌ உள்ளுறைப்பொருளுக்கும்‌ இடையேயமைந்த 
நுண்ணிய வேறுபாட்டினையுணர்ந்து இஃது இறைச்சி, இஃது 
உள்ளுறையுவமை எனப்‌ பிரித்துணர்தல்‌ மேற்கூறும்‌ உள்ளுறை 
வகை இயலும்‌ பக்கத்தினைக்‌ கூறுபடத்‌ தெளிந்துணர்ந்தார்க்‌ 
கின்றி ஏனையோர்க்கு இனிது விளங்காது என்பார்‌, *திறத்தியல்‌ 
மருங்கின்‌ தெளியுமோர்க்கே” என்றார்‌ தொல்காப்பியனார்‌. 
கூறும்‌ பொருள்களைச்‌ சுட்டிய உவமப்பகுதியாய்‌ நின்று அவற்றோடு ஒத்த 
பொருள்களை யுய்த்துணர்தற்குத்‌ துணை செய்தல்‌ வேண்டும்‌. 


2. “தான்‌ ஈன்ற பார்ப்பினையே தின்னும்‌ அன்பில்லாத முதலைகளோடு 
வெண்ணிறப்‌ பூவினையும்‌ ஒருங்கே யுடைய பொய்கையினையுடையது அத்தலை 
வனது ஊர்‌? என்னும்‌ பொருளுடைய ஐங்குறுநூற்றுப்‌ பாடல்‌, பொய்கையில்‌ 
வாழும்‌ அன்பில்லாத முதலையின்‌ செய்கை தலைவனது கொடுமைக்கும்‌ பொய்‌- 
கையிலுள்ள : வெண்பூ தலைவனோடு உடன்பழகியும்‌ அவனது கொடுமையினை 
யுணராத வெண்மையறிவினளாகிய தலைவியின்‌ பேதைமைக்கும்‌ ஒப்ப உவமங் 
கொள்ளும்‌ நிலையில்‌ அமைந்தமையால்‌ உள்ளுறையுவமமாயிற்று, இவ்வாறு 
வரும்‌ உள்ளுறையுவமத்திற்கும்‌ மேற்குறித்தவாறு இறைச்சியிற்‌ பிறக்கும்‌ 
பொருளுக்கும்‌ இடையேயமைந்த நுண்ணிதாகீய வேறுபாடுணர்ந்து இஃது 
உள்ளுறையுவமம்‌, இது வேநொருபொருள்‌ பயந்து நின்ற இறைச்சி எனப்‌ பகுத்‌. 
துணர வல்லார்க்கே இறைச்சியிற்‌ பிறக்கும்‌ பொருள்‌ இனிது புலனாம்‌ என்பார்‌. 'திறத்‌ 
தியல்‌ மருங்கின்‌ தெரியுமோர்க்கே என்றார்‌ தொல்காப்பியனார்‌. ' “இறைச்சியிற்‌ 
பிறக்கும்‌ பொருளும்‌? என்புழி உம்மை. முன்னர்க்குறித்த பொருட்புறத்ததாகிய 
இறைச்சிப்‌ பொருளேயன்றிக்‌ கருப்பொருளினுள்ளே தோன்றும்‌ பொருளும்‌ உள்‌" 
எனப்பொருள்‌ தந்து நிற்றலின்‌ இறந்தது தழீஇய எச்சவும்மையாகும்‌, 


கள தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


௨௨௭, அன்புறு தகுவன இறைச்சியிற்‌ சுட்டலும்‌ 
வன்புறை யாகும்‌ வருந்திய பொழுதே. 


இளம்‌ பூரணம்‌ : 
என்பது சூத்திரம்‌, 


என்‌ - எனின்‌, இது இறைச்சிப்பொருளாற்‌ படுவதோர்‌ 
பொருள்‌ உணர்த்திற்று, 


(இ-ள்‌.) அன்புறுதற்குத்‌ தகுவன இறைச்சிப்‌ பொருட்கண்‌ 
சுட்டுதலும்‌ வற்புறுத்தலாம்‌ என்றவாறு, உம்மை இறந்தது 
சழிஇயிற்று..! 


77 அடிதாங்கும்‌ அளவின்றி அழலன்ன வெம்மையாற்‌ 
கடியவே கனங்குழாஅய்‌ காடென்றார்‌ அகீகாட்டுள்‌ 
துடியடிக்‌ கயந்தலை கலக்கிய சின்னீரைப்‌ 
பிடியூட்டிப்‌ பின்னுண்ணுங்‌ களிறெனவும்‌ உரைத்தனரே.”்‌ 

(கலி, ௧௨) 


என்றது வற்புறுத்தற்‌ குறிப்பு. (௩௬) 


நச்சினார்க்‌னியம்‌ : 


இஃது, இறைச்சி முற்கூறியவற்றின்‌ வேறுபட வருமென்‌ 
கின்றது, 


(இ-ள்‌.) வருந்திய பொழுதே - பிரிவாற்றாத காலத்து; 
இழைச்சியுள்‌ அன்புறு தகுந சுட்டலும்‌ - தோழி கருப்பொருள்களுள்‌ 
தலைவன்‌ அன்பு செய்தற்குத்‌ ததவனவற்றைக்‌ கருதிக்‌ கூறலும்‌; 
வன்புறை ஆகும்‌-வன்புறுத்தலாகும்‌ (எ-று.) 


*“நசைபெரி துடையர்‌ நல்கலும்‌ நல்குவர்‌ 
பிடிபசி களைஇய பெருங்கை வேழம்‌ 
மென்சினை யாஅம்‌ பொளிக்கும்‌ 
அன்பின தோழியவர்‌ சென்ற வாறே.” (குறுந்‌. 37) 


1. இறைச்சியிற்‌ பிறிதொரு பொருள்பயப்பக்‌ கூறுதலேயன்றிப்‌ பிரிவால்‌ 
வருந்திய நிலைமைக்கண்‌ அன்புறுதகுக சுட்டலும்‌ உண்டு என்றமையால்‌ சுட்டவும்‌? 
என்புழி “உம்மை இறந்ததுதழீஇயிற்று? என்றார்‌. 


பொருளியல்‌ - நூற்பா ௩௬ ஈகடு 


இதனுண்‌ முன்பே நெஞ்சகத்தன்புடையார்‌ அதன்‌ மேலே 
களிறு தன்‌ பிடியின்‌ பெரும்பசி களைதற்கு மென்றோலையுடைய 
ஆச்சாவைப்‌ பிளந்து அந்‌ நாரைப்‌ பொளித்தூட்டும்‌ அன்பினை 
யுடைய அவர்‌ சென்ற ஆறதனைக்‌ காண்பர்காண்‌ என்று அன்‌ 
புறுதகுந கூறிப்‌ பிரிவாற்றாதவளை வற்புறுத்தவாறு காண்க. 
தம்மேல்‌ இயற்கையாக அன்பிலனென்று ஆற்றாளாவளென்று 
கருதாது இவளை ஆற்றுவித்தற்‌ பொருட்டு இவ்வாறு கூறலின்‌ 
வழுவாயமைந்தது. 


சஅரிதாய வறன்‌” (கலி.11) என்பது தோழி கூற்றன்மை 
உணர்க.1 (௩௪) 


ஆய்வுரை : 
இதுவும்‌ அது. 


(இ-ள்‌) காதலர்‌ இருவரிடையே அன்பு மீதூர்தற்குக்‌ 
காரணமாகிய செயல்களை இறைச்சிப்பொருளிற்‌ சுட்டிக்‌ கூறு 
தலும்‌ தலைமகள்‌ பரிவால்‌ வருந்திய நிலைமைக்கண்‌ வற்புறுத்துங்‌ 
குறிப்பினதாகும்‌. 


தலைவன்‌ வினைவயிற்‌ பிரிந்தானாகத்‌ தலைமகள்‌ பிரிவாற்‌ 
றாது வருந்தியபொழுது அவளை ஆற்றுவிக்குங்‌ கடமையுடைய 
ளாகிய தோழி தலைமகன்‌ செல்லும்‌ வழியிடையே விலங்கு 
பறவை முதலிய கருப்பொருள்‌ தத்தம்‌ துணையுடன்‌ சாதற்கேண்‌ - 
மையுடையனவாக அன்பு, மீதூரும்‌ கருப்பொருள்‌ நிகழ்ச்சியினை 
யெடுத்துக்‌ கூறுதல்‌ பிரிந்து சென்ற தலைவர்‌ அந்நிகழ்ச்சியைக்‌ 
கண்டு விரைந்து வருவார்‌ எனத்‌ தலைவியை வற்புறுத்துங்‌ குறிப்‌ 
பினையுடையதாகும்‌ என்பதாம்‌. 

14 இக்நூற்பாவுக்கு “அரிதாயவறன்‌? என்னும்‌ கலியிலுள்ள *அடிதாங்குமலி 
வின்றி” என்ற தாழிசையை உதாரணமாக எடுத்துக்காட்டினார்‌ இளம்பூரணர்‌. 
இக்கலித்ததொகை தலைவியின்‌ கூற்றாகும்‌, தலைவனது, பிரிவால்‌ தலைவி வருக்‌- 
தின பொழுது அன்புறுதகு௩ இறைச்சியுட்‌ சுட்டித்‌ தலைவர்‌ விரைவில்‌ வருவார்‌ 
என வற்புறுத்தற்கரியவள்‌ தோழியேயாதலின்‌ தோழிகூற்றினையே இங்கு உதார. 
ணமாகக்‌ காட்டுதல்‌ வேண்டும்‌ என்பது ந௩ச்சினார்க்கினியர்‌ கருத்தாதலின்‌, 
இளம்பூரணர்‌ காட்டிய **அரிதாயவறன்‌??. (கலி-11). என்பது தோழி கூற்றன்மை 
யுணர்‌ க எனக்குறித்தார்‌. 


சச தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


௨௨௮௮, செய்பொரு எளச்சமும்‌ வினைவபிற்‌ பிரிவும்‌ 
மெய்பெற உணர்த்துங்‌' கிழவிபா ராட்டே. 


இளம்பூரணம்‌ & 


என்‌--எனின்‌. இது தலைமகட்குரியதோர்‌ இயல்புணர்த்து- 
தீல்‌ துதலிற்று 


 (இள்‌.) தலைமகன்‌ பொருள்வயிற்‌ பிரியு மி_த்து ஆறின்‌ 
னாமையா னுளதாகிய அச்சமும்‌ வினைவயிற்‌ பிரியுங்‌ காலத்தி 
னுந்‌ தலைவியைப்‌ பாராட்டிப்‌ பிரிதலினால்‌, அப்பாராட்டினான்‌ 
மெய்பெறவுணரும்‌ என்றகஃாறு. 


**நெஞ்சு நடுக்குற* கேட்டுங்‌ கடுத்துந்தாம்‌ 
அஞ்சியது ஆங்கே அணங்காகும்‌ என்னுஞ்‌ சொல்‌ 
இன்றீங்‌ இளவியாய்‌ வாய்மன்ற நின்கேள்‌ 
புதுவது பன்னாளும்‌ பாராட்ட யானும்‌ 


இதுவொன்‌ றுடைத்தென எண்ணி,” .... (கலி. ௨௪) 

என்றமையாற்‌ பாராட்டினால்‌ தலைமகள்பிரிவு உணர்ந்த 
வாறு அறிக. (௩௪) 
நக்கின ஈர்க்னியம்‌: 


இது, தலைவன்‌ தலைவியைப்‌ ட ாராட்டிய வழி வருஉ௨தோர்‌ 
வழுவமைக்கின்றது. 


பை கு க அனகை, சஷாங்க்‌. 


1. கிழவி, தன்னைத்தலைமகன்‌ பாராட்டிய பாராட்டினால்‌ செய்பொருளச்‌ 
சமும்‌ வினைவயிற்‌ பிரிவும்‌ மேய்பெறவுணரும்‌ என இயைத்துரைக்கும்‌ முறையில்‌ 
இளம்பூரணர்‌ உரை. அமைந்திருத்தலால்‌ 'மெய்பெறவுணரும்‌? என்பதே அவர்‌ 


கொண்ட பாடமாகும்‌. 


2. தலைமகன்‌ தலைவியைப்‌ பாராட்டிய பாராட்டினால்‌ செய்பொருளச்‌ 
சமும்‌ வினைவயிற்‌ பிரிவும்‌ கிழவியுணரும்‌” எனப்பொருள்‌ கொண்டமையால்‌, “இது 
தலைமகட்குரியதோர்‌ இயல்புணர்த்துதல்‌ நுதலிற்று? எனக்‌ கருத்துரை வரைந்தார்‌ 
இளம்பூரணர்‌. செய்பொருள்‌ அச்சமாவது, தலைவன்‌ பொருள்தேடப்‌ பிரியுமிடத் து 
வழியிடையே நேரும்‌ வருத்தங்களை நினைதலால்‌ தலைவியின்‌ மனத்தே தோன்றும்‌ 
அச்சம்‌, வினைவயிற்‌ பிரிவாவது, பகைவரைப்‌ போரில்‌ வென்றடக்குதல்‌ குறித்தும்‌ 
ஈாடுகாத்தற்பொருட்டும்‌ தலைவன்‌ தலைவியைப்‌ பிரிந்து செல்லுதல்‌, 


பொருளியல்‌ -.நூற்பா ௩௭ ராக 

(இ-ள்‌.) கிழவி பாராட்டே - தலைவன்‌ தலைவியைப்‌ 
பாராட்டிய பாராட்டு ; செய்பொருள்‌ அச்சமும்‌--யாஞ்‌ செய்யக்‌ 
சருதிய பொருட்கு இவள்‌ இடையூறாவள்கொலென்று தலைவன்‌ 
அஞ்சிய. அச்சத்தையும்‌ ; . வினைவயின்‌ பிரிவும்‌ - தான்‌ பொருள்‌ 
செய்தற்குப்‌ பிரிஎன்‌றதனையும்‌ 1 மெய்‌ பெற உணர்த்தும்‌ - ஒரு 
தலையாகத்‌ தலைவிக்கு உணர்த்தும்‌ (எ று.) 


அப்‌ பாராட்டுக்‌ இழவியதாகலிற்‌ கிழவி பாராட்டென்றாரி. 

“*நுண்ணெழின்‌ மாமை?” (கலி. 5) என்பதனுட்‌ கழிபெரு 
நல்கலால்‌ 2 தலைவன்‌ செய்பொருட்கஞ்சியவாறும்‌. அவன்‌ . பிரியக்‌ 
கருதியதூஉந்‌ தலைவியுணர்ந்தாள்‌ அப்‌ பாராட்டினா லென்றுணர்க. 


அன்பானன்றிப்‌ பொருள்‌ காரணத்தாற்‌. பாராட்டினமை 
யானும்‌ அதனைச்‌ செவ்வனங்‌ கொள்ளாது? பிறழக்‌ கோடலானும்‌* 
இருவர்க்கும்‌ வழுவாமென்றமைத்தார்‌. (௩௮) 


ஆய்வுரை : 


இது, மேற்குறித்த இறைச்சிப்பொருள்‌ போன்று குறிப்பிற்‌ 
பொருள்புலப்படுத்தும்‌ பிறிதுமோர்‌ நிகழ்ச்சியும்‌ ' உண்டென்‌ 
கின்றது. 


(இ-ள்‌) தலைமகள்‌ தன்னைத்‌ தலைவன்‌ பாராட்டிய 
பாராட்டினால்‌ தான்‌ பிரிந்துசென்று செய்யக்கருதிய பொருளுக்‌ 
குத்‌ தலைமகள்‌ இடைழ்றாவாள்‌ கொல்லோ எனத்‌ தலைமகன்‌ 
அஞ்சிய அச்சத்தினையும்‌ தலைமகன்‌ வினைவயிற்‌ பிரிந்துசெல்ல 
விருப்பதனையும்‌ குறிப்பினால்‌ உணர்வாள்‌ எ-று. 

1. கிழவிபாராட்டு, செய்பொருளச்சமும்‌ வினைவயிற்‌ பிரிவும்‌ மெய்பெற 
வுணர்த்தும்‌. ' கிழவி--தலைவி. கிழவிபாராட்டு- தலைவியைத்‌ தலைவன்‌ பாராட்டிய 
பாராட்டுரை, செய்பொருள்‌ அச்சம்‌ என்றது, தலைவன்‌ தான்‌ பிரிந்துசென்று 
பொருளீட்டுதற்குத்‌. தலைவி தடை செய்வாளோ எனத்தன்‌ உள்ளத்திற்கொண்ட 
அச்சமாகும்‌. மெய்பெறவுணர் த்தலாவது தெளிவாகப்‌ புலப்படுத்தல்‌, 


2. கழிபெருகல்கல்‌_—தலைவியின்பால்‌ தலைவன்‌ செய்த அளவின்‌: மிக்க 
தலையளி. 


8. செவ்வனங்‌  கொள்ளாமை-யாவது இயல்பாக நிகழ்ந்த பாராட்டெனக்‌ 


கொள்ளாமை. 


4, பிறழக்கோடல்‌ -மாறுபடக்கொள்ளுதல்‌, 


சரசு/ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


கிழவி (தலைவனது) பாராட்டினால்‌ செய்பொருளச்சமும்‌ 
வினைவயிற்பிரிவும்‌ உணரும்‌ என இயையும்‌. 


இணி, *மெய்பெறவுணர்த்தும்‌' எனப்பாடங்கொண்டு, இனி, 
சஜிழவி பாராட்டு, என்பதனை எழுவாயாக்கி, *கிழவிபாராட்டு 
செய்பொருளச்சத்தினையும்‌ வினைவயிற்பிரிவினையும்‌ மெய்பெற 
அணர்த்தும்‌' எனப்‌ பொருள்வரைந்தார்‌. -நச்சினார்க்கினியர்‌. 
கிழவிபாராட்டு-தலைவன்‌ தலைவியைப்‌ பாராட்டிய பாராட்டு. 


தலைவன்‌ தலைமகளைப்‌ பாராட்டிய்பாராட்டு அவன்‌ 
உள்ளத்தேயுள்ள அச்சத்தினையும்‌ அவனது பிரிவினையும்‌ தலை 


மகள்‌ உணரும்படி செய்தமையின்‌ இத்தகைய பாராட்டும்‌ இறைச்சி 
போன்று குறிப்புப்‌ பொருளுடையதாதல்‌ காணலாம்‌, 


௨௨௯, கற்புவழிப்‌ பட்டவள்‌ பரத்தையை ஏத்தினும்‌ 
உள்ளத்‌ தாட லுண்டென மொழிப 
இளம்பூரணம்‌ : 

என்‌ எனின்‌. இதுவும்‌ அது, * 

(இ-ள்‌) கற்புக்‌ காரணமாகத்‌ தலைமகனது பரத்தைமைக்‌ 
பண்னு யாயினும்‌, உள்ளத்தின்‌ சண்‌ ஊடல்‌ நிகழும்‌ 
ண்ட்‌ - 

இது, தலைவிக்கட்‌ டோன்‌ றியதோர்‌ வழுவமைக்கின்றது. 


(இ--ள்‌,) கற்புவழிப்பட்டவள்‌ - கற்பின்‌ வழிநின்ற தலைவி; 
பரத்தை ஏத்தினும்‌ - பரத்தையைப்‌ புகழ்ந்து கூறினாளாயினும்‌; 


1. இதுவும்‌ தலைமகட்குரியதோர்‌ இயல்புணர்த்துதல்‌ நுதலிற்று என்பதாம்‌. 


2. தற்கொண்டானாகிய கணவனைப்‌ பேணிப்‌ போற்றுதலாகிய கற்பொ- 
ழுக்கம்‌ காரணமாகத்‌ தலைவி தலைமகனது புறத்தொழுக்கிற்கு உடன்பட்டா 
ளாயினும்‌ தலைவனது பரத்தைமை : காரணமாகத்‌ தலைவியின்‌ உள்ளத்திலே 


ஊடல்‌ நிகழ்தல்‌ உறுதி என்பதாம்‌, 


பொருளியல்‌ - நூற்பா ௩௮ 775௯ 


உள்ளத்து ஊடல்‌ உண்டென மொழிப - உள்ளத்துள்ளே ஊடின 
தன்மை உண்டென்று கூறுவர்‌ புலவர்‌ (எ-று. 3 


பரத்தையை ஏத்தவே தலைவன்கட்‌ காதலின்மை காட்டி 
வழுவாயிற்றேனும்‌ உள்ளத்தூட லுண்மையின்‌ அமைக்க வென்‌ 
றார்‌. 
“நாணி நின்றோள்‌ நிலைகண்‌ டியானும்‌ 
பேணினென்‌ அல்லனோ மகிழ்ந வானத்‌ 
தணங்கருங்‌ கடவுளன்‌ னோள்‌ நின்‌ 
மகன்தா யாதல்‌ புரைவதாங்‌ செனவே”” (அகம்‌. 16] 


என வரும்‌. 


“ஏத்தினும்‌” என்ற உம்மையால்‌ 2 ஏத்தாமற்‌ கூறும்பொழு 
கெல்லாம்‌ மாறுபடக்‌ கூறலுளதென்பது பெற்றாம்‌. 


“என்னொடு புரையுந எல்லள்‌ 
தன்னொடு புரையுநர்த்‌ தானறியுநளே'? பதிற்றுப்‌.) 


எனவரும்‌. (௩௯) 
ஆய்வுரை ; 


இதுவும்‌ குறிப்புப்பொருளிற்பயிலும்‌ ஓர்‌ உரைத்திறம்‌ 
உணர்த்துகின்றது. 


(இ-ள்‌) கற்புக்கடம்‌ பூண்ட தலைமகள்‌ பரத்தையைப்‌ 
புகழ்ந்து பாராட்டினாளாயினும்‌ அவள்‌ மனத்தகத்தே தலைவ 
னோடு ஊடினதன்மையுண்டு என்பர்‌ நுண்ணுணர்வினோர்‌ எ-று 


*ஏத்தினும்‌?” என்புழி உம்மை எதிர்மறை, பரத்தையை இகழ்‌ 
தற்கு உரிய தலைமகள்‌ அவளையிகழாது புகழ்ந்தாலும்‌ , அப்‌ 
புகழ்ச்சிபுரை அவள்‌ தன்‌ மனத்தகத்தே கொண்ட ஊடற்குறிப்‌ 
பினை நன்கு புலப்படுத்தும்‌ என்பதாம்‌, 

1. தலைவன்பாற்‌ குற்றங்காணாது அவனது சொல்வழியடங்கி ௩டக்குந்‌ 
தலைமகள்‌ தன்‌ கணவனாற்‌ காதலிக்கப்பெற்ற பரத்தையைப்‌ பாராட்டிக்‌ கூறி. 
னாளாயினும்‌ கணவனது பரத்தமை காரணமாக அவளது உள்ளத்துள்ளே ஊடின 
தன்மை உறுதியாக உண்டு என்பர்‌ உளநூற்புலவர்‌, 


2. *ஏத்தினும்‌? என்புழி உம்மையால்‌ ஏத்தாமையே பெரும்பான்மை 
என்பது பெற்றாம்‌. 


உல தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


௨௩0 கிழவோன்‌ பிறள்குணம்‌ இவையெனக்‌ கூறிக்‌ 
கிழவோன்‌ குறிப்பினை உணர்தற்கும்‌ உரியள்‌. 


இளம்பூரணம்‌ : 
என்‌-—எனின்‌. இது தலைமகட்‌ குரியதோர்‌ இலக்கண 
மேணர்த்துதல்‌ நுதலிற்று, 


(இ--ள்‌.) தலைவி மற்றொருத்தி குணம்‌ இத்தன்மையள்‌ 
எனச்சொல்லித்‌ தலைமகன்‌ குறிப்பினை யறிதற்கு முரியள்‌ என்ற 
வாறு. 


இது கற்பியலுட்‌ கூறியதற்‌ கிலக்கணம்‌* 


**கண்டிகும்‌ அல்லமோ கொண்கறின்‌ கேளே 
ஒள்ளிழை உயர்மணல்‌ வீழ்ந்தென 
வெள்ளாங்‌ குருகை வினவு வோளே.” 


சீ 


(ஐங்குறு, ௧௨௨) 
(என, வரும்‌. பிறவு மன்ன, (௩.௯) 
நச்சினார்க்கினியம்‌ ; 


இஃது, எய்தியது ஒருமருங்கு மறுக்கன்றது ; உள்ளத்‌ தாட 
லின்றியும்‌ பிறளொருத்தியைத்‌ தலைவி புகழுமென்றலின்‌.” 


(இ-ள்‌. கிழவோள்‌ பிறன்‌. குணம்‌ இவையெனக்‌ கூறி- 
தலைவி வேறொரு தலைவியுடைய குணங்கள்‌ இத்‌ தன்மைய 
வென்று தலைவற்குக்‌ கூறி; கிழவோன்‌ குறிப்பினை அறிதற்கும்‌ 
உரியள்‌- அவள்‌ மாட்டு இவன்‌ எத்தன்மையனா யிருக்கன்றானென்று 
தலைவன்‌ குறிப்பினை உணர்தற்குமுரியள்‌ (எ-று) 


பரத்தை யென்னாது 'பிறள்‌' என்றதனால்‌ தலைவியே 
யாயிற்று: அன்றிப்‌ பரத்தையாயின்‌ ஊடலின்னம அறனன்‌ 

1. இது, தலைலி கூற்று நிகழும்‌ இடங்களைத்‌ தொகுத்துணர்த்தும்‌-கற்‌ 
பியல்‌ ௫-ஆம்‌ சூத்திரத்தினுட்‌ கூறப்பட்ட தலைவியின்‌ கூற்றுவகைகளுள்‌ ஒன்றற்‌ 
குரிய இலக்கணம்‌ கூறுவது என்பா இளம்பூரணர்‌. . 

2. *பிறள்‌” என்றது தன்ஸில்‌ க்க மற்றொரு தலைவியை, விதுப்புறுத 
லாவது வேட்கை மிகுதியால்‌ ஒன்றனையறிதற்கு உள்ளம்‌ விரைதல்‌, 


பொருளியல்‌ - நூற்பா ௩௧௬ ர ௨௧ 


றாகலின்‌ உள்ளத்தூடல்‌ நிகழ்பவை வேண்டும்‌. தோழி கூறுங்‌- 
கால்‌ 'தலைவியரைக்‌ கூறப்பெறாளென்பதூஉம்‌ பரத்தையரைக்‌ 
கூறின்‌ அவர்க்கு முதுக்குறைமை கூறிக்‌ கூறுவளென்பதூஉங்‌ 
கொள்க, 


*சண்டிகு.- மல்லமோ கொண்கநின்‌ கேளே. 
ஒள்ளிழை உயர்மணல்‌ வீழ்ந்தென 
வெள்ளாங்‌ குருகை வினவு வோனே.” 


(ஐங்குறு. 122). இது, தலைவன்‌. வரையக்‌ கருதினாளோர்‌ தலை. 
வியை இனையளெனக்‌ கூறி அவள்மாட்டு இவன்‌ எத்தன்மைய 
னென்று விதுப்புற்றுக்‌ கூறியது. இது தலைவன்‌ கூற உணராது 
தான்‌ வேறொன்று கூறி அவன்‌ குறிப்பு அறியக்‌ கருதுதலின்‌ வழு 
வாயமைந்தது. இது கைக்கிளைப்பொருட்கண்‌ வழுவமைக்கின்றது.* 


ஆய்வுரை : 


இதுவும்‌ ஓர்‌ உரையாடலில்‌ தோன்றும்‌ குறிப்புணர்த்து 
கின்றது. 


ர 


எனத்‌ தான்‌. ஐயுற்ற . ட்‌ குறித்து “இவள்‌, இத்‌ 
தன்மையள்‌” .எனத்‌ தலைவனுக்கு எடுத்துரைக்கு. முகமாக “அவ 
ளிடத்தில்‌ இவன்‌ எத்தன்மையனாகவுள்ளான்‌” எனத்‌. தலைவனது 
உள்ளக்குறிப்பினைத்‌ தான்‌ உணர்தற்கும்‌ உரியள்‌ எ-று. 


௩௧, தம்முறு விழுமம்‌ பரத்தையர்‌ கூறினும்‌. 
மெய்ம்மை யாக அவர்வயி னுணர்ந்தும்‌ 


தலைத்தாட்‌ கழறல்தம்‌ எதிர்ப்பொழு . தின்றே. 
. மலிதலும்‌ ஊடலுல்‌ அவையலங்‌ கடையே 


இளம்‌ பூரணம்‌ : 


என்‌ எனின்‌. இத தலைமகட்குரியதோர்‌ மரபுணர்த்திற்று, 


1. கண்டிடுமல்லமோ? (ஐங்குறு. 122) என்ற, பாடல்‌ காமாஞ்சாலா. இளை 
யோளைத்‌ தலைவன்‌ விரும்பிய குறிப்பினைப்‌ புலப்படுத்தலின்‌ இது. கைக்கிளைப்‌ 


பொருண்‌ மைக்கண்‌ வந்த வழுவமைதியாயிற்று. 


ரா ௨௨ கொல்காப்பியம்‌ - பொருளியல்‌ 
தால்‌. ௫ 


இ-ள்‌.) பரத்தையர்‌ தாமுற்ற துன்பத்தினைத்‌ தலை 
மகட்குக்‌ கூறிபவழியும்‌ அவரிடத்துத்‌ துன்பத்தை மெய்ம்மையாக 
உணர்ந்துவைத்துந்‌ தலைமகன்மாட்டுக்‌ கழறுதல்‌ தலைவன்‌ எதிர்ப்‌ 
பட்டபொழுது இல்லை, மகிழ்ச்சியும்‌ புலவியும்‌ அல்லாத காலத்து 
என்றவாறு. 


கூறிறும்‌ என்ற உம்மை எதிர்மறை. கூறாமை பெகும்‌ 
பான்மை. அதனை ஐபப்படாது துணிதலான்‌. 9மய்ம்மைபாக 
வென்றார்‌. அதனைத்‌ தலைமகன்‌ வந்தவழிக்‌ கூறுவாளாயின்‌ தனக்‌ 
குப்‌ புணர்ச்சியிற்‌ காதலில்லையாம்‌. செரல்லாளாயின்‌ அவள்‌ கூறிய 
வதனாற்‌ பயனில்லையாம்‌. அதனைக்‌ கலவியிறுஇயினும்‌ புலவியினும்‌ 
கூறப்பெறும்‌ என்றவாறு, 


“'நின்னணங்‌ குற்றவர்‌ நீசெய்யும்‌ கொடுமைகள்‌ 
என்னுழை வந்துநொந்‌ துரையாமற்‌ பெறுகற்பின்‌.”” 
(கலி. ௭௪) 


எனப்‌ புலவியிற்‌ கூறியவாறு காண்க. 


கலவியிறுதியிற்‌ கூறுதல்‌ வந்தவழிக்‌ காண்க. (௪௰) 


op சனக. நனம்‌ மரடிமாலை கசவமம்‌: 


1. தலைவனால்‌ பரத்தையர்‌ தாம்‌ உற்ற வருத்தத்தைத்‌ தலைவியிடம்‌ வந்து 
கூறுதல்‌ அரிது என்பார்‌, *தம்முறுவிழுமம்‌ பரத்தையர்‌ கூறினும்‌”? என்றார்‌. 
“கூறினும்‌ என்புழி உம்மை எதிர்மறையாதலாற்‌ கூறாமையே பெரும்பான்மை 
என்பதாம்‌. அங்ஙனம்‌ பரத்தையர்தன்கண்வந்து தலைவனது குற்றங்கூறினாராயி. 
னும்‌ அதனை ஐயப்படாது மெய்ம்மையாகத்‌ துணிந்த வழியே அதுபற்றித்‌ தலை 
வனிடம்‌ தலைவி வினவுதல்‌ வேண்டும்‌ என்பார்‌ *மெய்மையாக அவர்வயின்‌ 
உணர்ந்தும்‌? என்றார்‌. பரத்தையர்‌ தலைவனைப்‌ பற்றித்‌ தன்கட்கூறிய குற்றத்‌ 
தினைத்‌ தலைவன்‌ வந்த அப்பொழுதே தலைவி கூறுவாளாயின்‌ தலைவனைக்‌ 
கூடி மகிழ்தலில்‌ அவட்குக்‌ காதல்‌ இல்லை என்ற நிலையேற்படும்‌. பரத்தையர்‌ 
கூறியதனைத்‌ தலைவனிடம்‌ சொல்லாமல விட்டு விடுவாளாயின்‌ பரத்தையர்‌ 
தாழற்ற துன்பத்தைத்‌ தலைவியிடம்‌ சொன்னதனால்‌ ஒரு பயனும்‌ இல்லையாம்‌. 
அன்றியும்‌ தன்பாற்குறையிரந்தாரது துன்பத்தை நீக்கும்‌ அருட்பண்பில்லா தவள்‌ 
தலைவி என்னும்‌ இகழ்ச்சியுமுளதாகும்‌. எனவே தலைவி பரத்தையர்‌ தலைவனைக்‌ 
குறித்துத்‌ தன்பால்‌ வந்து கூறிய துயரத்தினைத்‌ தான்‌ தலைவனொடு கூடி மகிழும்‌ 
புணர்ச்சியின்‌ இறுதியினும்‌ தலைவனொடு தானுற்ற புலவிக்காலத்தும்‌ கூறப்‌ பறும்‌ 
என்பது இச்சூத்திரத்தின்‌ பயனாகும்‌ என இளம்பூரணர்‌ தரும்‌ இவ்விளக்‌ கம்‌ தலைமக்‌ 
களாகிய காதலரிருவர து வாழ்க்கையில்‌ அமைதற்குரிய உள்ளப்பண்்‌ பினை. ௩ன்கு 
புலப்படுத்துதல்‌ உணர்ந்து மகிழத்தகுவதாகும்‌. ப 


பொருளியல்‌ - நூற்பா ௯ ரர௨௩ 
நச்சினார்க்கினியம்‌ : 


இது, பரத்தையர்க்குந்‌ தலைவிக்குந்‌ தலைவற்தம்‌ புவ 
தோர்‌ வழுவமைக்கின்றது. 


(இ-ள்‌.) தம்முறு்‌ விழுமம்‌ பரத்தையர்‌ கூறினு ற்‌ - தலை 
வனால்‌ தாம்‌ உற்ற வநத்தந்தைத்‌ தலையிக்குப்‌ பரத்தையர்‌ 
கூறினும்‌ ஏனைத்‌ தலைவியர்‌ கூறினும்‌ ; அவர்வயின்‌ மெய்ம்மை 
யாக உணர்த்து - அவர்‌ ௪ பகாதிகான்‌ அவ்‌ வருத்தத்தை அவ 
ரிடத்து உண்மையாக உணர்ந்து ; தலைத்தாட்‌ கழறல்‌ - தலை 

வன்‌ முன்நின்று கழறுங்‌ கழற்றுரை ; தம்‌ எதிர்ப்பபொழுது இன்று: 
. தம்மைப்‌ பரத்தையர்‌ எதிர்ப்பட்ட . பொழுஇன்௧கண்‌ இல்லை; 
மலிதலும்‌ - அவர்‌ துயருற நின்றுமிக்‌ கவலாது நீங்கினானென 
மகிழ்தலும்‌ ; ஊடலும்‌ - அவன்‌ பிரிவிற்கு இவர்‌ இரங்கனாரென்ற 
காரணத்தான்‌ ஊடுதலும்‌ ; அவை அலங்கடை - அவ்விரண்டும்‌ 
நிகழாவிடத்து (எ-று. ) 


என்பது வெறுத்த உள்ளத்தளாமென்பது கருத்து, எனவே, 
மலிதலும்‌ ஊடலும்‌ நிகழுமிடத்தாயின்‌ தலைத்தாட்‌ கழறு மென்‌- 
பது பெறுதும்‌, தலைத்தாள்‌, தகுதிபற்றிய வழக்கு." 


“*பொன்னெனப்‌ பசந்தகண்‌ போதெழில்‌ நலஞ்செலத்‌ 
தொன்னல மிழந்தகண்‌ துயில்பெறல்‌ வேண்டேன்மன்‌ 
நின்னணங்‌ குற்றவர்‌ நீசெய்யுங்‌ கொடுமைகள்‌ 
என்னுமை வந்துநொந்‌ துரையாமை பெறுகற்பின்‌,'? (கலி.77) 


இது, பரத்தையர்‌ முன்னரன் பையின்‌ மலிதலும்‌ ஊடலும்‌ 
நிகழ்ந்து தலைத்தாட்‌ கழறியது. 

கழறாது கூறியது வந்துழிக்‌ காண்க. தம்முறுவிழுமத்தைப்‌ 
பரத்தை தலைவிக்குக்‌ கூறுதலாற்‌ பரத்தைக்கும்‌, அவர்‌ கூறத்‌ 
தான்‌ எளிவந்தமையின்‌ தலைவிக்கும்‌, இவரிங்ஙன மொழுகலின்‌ 
தலைவற்கும்‌ வழுவமைந்தது. உம்மை இறந்தது தழீ யிற்று. (௪௧) 


த்ய அதனக, (தவகைமரு அனங்க அவளாக. 


1, தலைத்தாள்‌--தலைவன்‌ முன்னிலை. உயர்ந்தோர்‌ முன்னிலையிற்‌ கூறு 
தலை அவர்தம்‌ திருவடிக்கு உரைப்பதாகக்‌ கூறுதல்‌ மரபாதலின்‌  தலைத்தாள்‌ 
தகுதிபற்றிய வழக்கு என்றார்‌. தாட்டலை எனற்பாலது “‘தலைத்தாள்‌? எனமுன்‌ .பின்‌. 
னாகத்‌ தொக்கு நின்றது இல்முன்‌ எனற்பாலது முன்றில்‌ என மருவி. வழங்கினாற்‌ 
போல்வதோர்‌ மரூஉ முடிபு. கழறல்‌--இடித்துரைத்தல்‌, தம்‌ எதிர்ப்பொழுது-—பரத்‌ 
தைய்ர்‌ தம்மை எதிர்ப்பட்ட காலத்து, மலிதல்‌-- மகிழ்தல்‌, ஊ டல்‌--பிணங்குதல்‌ 


கழநல்‌ இன்று என முடியும்‌, 


உ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


ஆய்வுரை : 
இது, . மனைவாழ்க்கையில்‌ தலைமகட்குரியதோர்‌ திறம்‌ 
உணர்த்துகின்றது. 


(இ-ள்‌) தலைவனால்‌ தாம்‌: உற்ற துனபத்தினைப்‌ பரத்‌ 
தையர்‌ தன்பால்‌ வந்து கூறிப நிலைபிலும்‌, தான்‌ அவர்களது துன்‌ 
பத்தினை உண்மையாகவே உணர்ந்தநிலையிலும்‌ தலைமகள்‌ தலை 
வனுடன்‌ மகிழ்ச்சியும்‌, புலவியும்‌ ஆகிய காலத்தன்றித்‌ தலைவன்‌ 
தன்னை எதிர்ப்பட்டபொழுது. முன்னிலையில்‌ நின்று இடித்துரைத்‌ 
தல்‌ இல்லை. எ-று. ட 


தலைவனுடன்‌ தான்‌ அன்பினாற்கலந்து  அளவளாவும்‌ 
மகிழ்ச்சிக்கால த்தில்‌ அம்மகிழ்ச்சியொடு கூட்டித்‌ தலைவன்‌ முறை 
களைக்கூறி இடித்துரைத்தலும்‌, தலைவன்பால்‌ தவறு கண்டு 
தான்‌ புலக்குங்காலத்து அத்தவறுகளோடு பரத்தையர்‌ ்‌ உற்ற 
குறைகளையும்‌ ஒருங்கேகூறி இடித்துரைத்தலும்‌ ... நுண்ணுணா 
வுடைய தலைமகளின்‌ இயல்புகளாம்‌ என அறிவுறுத்தும்‌ நிலையில்‌ 
அமைந்தது இச்சூத்திரமாகும்‌. மதிழ்ச்சியும்‌ புலவியும்‌ ஆகிய 
இவ்விருநிலையும்‌ அல்லாத ஏனைக்காலங்களில்‌ தலைவனை 
முன்னின்று கழறுதல்‌, தற்கொண்டாற்பேணித்‌ தகைசான்ற 
சொற்காக்குற்‌ தலைவியின்‌ கடமைக்கு ஊறுவிளைப்பதா கலின்‌ 


அங்கனம்‌ இடித்துரைத்தல்‌ கூடாதெனத்‌ தொல்காப்பியனார்‌ 
விலக்கிய திறம்‌ உணர்ந்து மகிழத்தக்கதாகும்‌. 


௨௩௨. பொழுது தலைவைத்து கையறு காலை 
இறந்த போலக்‌ கிளக்குங்‌ களவி 
மடனே வருத்தம்‌ மருட்கை மிகுதியொடு 
அவைநாற்‌, பொருட்கண்‌ நிகழும்‌ என்ப.!. 


இளம்‌ பூரணம்‌ : 


என்‌--எனின்‌. இது பருவம்‌ வந்துழித்‌ தலைமகட்‌ குரிய- 
தோர்‌ வழுக்காத்தலை நுதலிற்று. 


(இ - ள்‌.) பெபொ முது. தலைவைத்த லாவது -- யாதானு 
1. பொழுது--குறித்த துவக்கம்‌, தலைவைத்தல்‌--தொடங்குதல்‌, ப இறத்‌- 
தல்‌--கடத்தல்‌, மடன்‌--அறியாமை, மருட்கை--மயக்கம்‌, 


பொருளியல்‌ - நூற்பா ௪௧ உடு 


மொரு பருவத்தைக்‌ குறித்தவழி யப்பருவம்‌ இருநிங்சனை யெல்லை 
மாகவுடைத்தாயினும்‌ அது தோற்றியவமி என்றவாறு, 


கையறு காலை என்பது - இது கண்டு செயலற்றகாலை 
என்றவாறு, 


. இறந்தபோலக்‌ நிளத்த லாவது-- அக்காளந்‌ தோன்றிய 
பொழுது கழிந்தது போலக்‌ கூறுதல்‌. 


மடனே வருத்தம்‌ மருட்கை மிகுதியொடு அவை நாற்பொருட்‌ 
கண்‌ நிகழும்‌ என்ப என்பது--அவ்வாறு கூறுதல்‌ அறியா மையான 
கால்‌ வருத்தத்தானாதல்‌ மயக்கத்தானாதல்‌ அக்காலத்திற்‌ குரிய 
பொருள்‌ மிகத்‌ தோன்றுதலானரதல்‌ என இந்நான்கு பொருளா 
னும்‌ நிகழும்‌ என்றவாறு. ! 


சிறுபொழுதாயின்‌ யாமங்‌ கழிவதன்‌ முன்னர்க்‌ கூறுதல்‌, 
எனவே, இவ்வாறு வருஞ்‌ செய்யுள்‌ காலம்‌ பிழைத்துக்‌ கூறுகின்ற 
தல்ல. என்றவாறு. 


“பொருகடல்‌ வண்ணன்‌ புனைமார்பில்‌ தார்போல்‌ 
திருவில்‌ விலங்கூன்றித்‌ தீம்‌ பெயல்‌ தாழ 

வருது மெனமொழிந்தார்‌ வாரார்கொல்‌ வானம்‌ 
கருவிருந்து ஆலிக்கும்‌ போழ்து” (கார்நாற்‌. i 


இது பருவங்கண்டவழி வாரார்கொல்‌ என்றமையால்‌ இறந்த 
போலக்‌ ளைந்தவறாயிற்று. த மன்ன. இதுவு மோர்‌ மரபு 
வழுவமைத்தல்‌ 5 ன (௪௧) 

1. அப்பருவகாலந்‌ தொடங்கிய பொழுதிலேயே முடிவுற்றதாகக்‌ கூறுதல்‌ 
அறி.பாமைபாலாவது வருத்தத்தாலாவது மபயதந்கத்தாலாவது அக்காலத்திற்தரிய 
பொருள்மீகுக்து தோன்றுதலாவது என இந்நான்கு பொருளாலும்‌ நிகழும்‌, 


2. இனிப்‌, பொழுது" என்பதற்கு ஒருகாளின்‌ எட்பிரிவாகிய சிறுபொழுது 
எனக்கொண்டு, *இறந்தபோலக்கிளத்தல்‌” என்பதற்கு, “குறித்தயாமம்‌ கழிவதற்கு 
மூன்‌ அது கழிந்ததாகக்‌ கூறுதல்‌? எனப்‌ பொருளுரைத்தலும்‌ பொருந்தும்‌ என்ப 
தாம்‌. 

3. இவ்வாறு கூறுதல்‌ காலமயக்கமாகிய சொல்வழுவன்றென்பதும்‌, தலை 
மகனது பிரிவினால்‌ செயலற்ற நிலையில்‌ தலைவியாற்‌. கூறப்பட்டுவருதலின்‌ இது 


மரபு வழுவமைதியாகக்‌ கொள்ளப்படும்‌ என்பதும்‌ இளம்பூரணர்‌ கருத்தாகும்‌, 


87௨௪ கொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 
நச்சினார்க்கீனி௰ம்‌ 2 


இது 'பின்னர்‌ நான்கும்‌ பெருந்திணை பெறுமே,” (தொல்‌, 
பொ. 105) என்ற சிறப்புடைப்பெருந்திணையன்‌ றிப்‌* பெருந்திணைக்‌ 
குறிப்பாய்க்‌ கந்தருவத்துட்பட்டு வழுவிவரும்‌ “ஏறிய மடற்றிறம்‌: 
(தொல்‌, பொ.31) முதலிய நான்கினுள்‌” ஒன்றாய்‌ முன்னர்‌ நிகழ்ந்த 
கந்தருவம்‌ பின்னர்‌ வழீஇவந்த *தேறுத லொழிந்த சாமத்து 
மிகுதிறம்‌”3 (தொல்‌. பொ, 51) ஆகிய பெருந்திணை வழுவமைக்‌ 
கின்றது. 


ஓதலுந்தூதும்‌ ஒழிந்த பகைவயிற்‌ பிரிவாகிய வாளாணெ 
திரும்‌ பிரிவும்‌ முடியுடை வேந்தர்க்கும்‌ அவரேவலிற்‌ பிரியும்‌ அரசர்க்‌ 
கும்‌ இன்றியமையாமையின்‌, அப்‌ பிரிவிற்‌ பிரிகின்றான்‌ *வன்புறை 
குறித்தல்‌ தவிர்ச்சி யாகும்‌” (தொல்‌. பொ, 185) என்பதனாற்‌ 
கற்புப்போல நீ இவ்வாறோழுகி யான்‌ வருந்துணையும்‌ ஆற்றி 
யிருவென ஆற்றுவித்துப்‌ பிரிதல்‌ இலக்கணமன்மையின்‌ வாளா 
பிரியுமன்றே; அங்ஙனம்‌ பிரிந்துழி * அவன்‌ கூறிய கூற்றினையே 
கொண்டு ஆற்றுவிக்குந்‌ தோழிக்கும்‌ ஆற்றுவித்தலரி தாகலின்‌ 
அவட்கு அன்பின்றி நீங்கினானென்று ஆற்றாமை மிக்கு ஆண்டுப்‌ 
பெருந்திணைப்பகுதி நிகழுமென்‌ நுணர்க. 

1. சிறப்புடைப்‌ பெருந்திணையென்‌ பன வேதத்துட்கூறப்பட்ட எண்‌ வகைமணங் 
களுள்‌ பிரமம்‌, பிராசாபத்தியம்‌, ஆரிடம்‌, தேய்வம்‌ என்னும்‌ நால்வகை மணங்‌ 
களுமாகும்‌. 

2, பெருந்திணைக்‌ குறிப்பு ஆவன ஏறியமடற்றிறம்‌, இளமை தீர்திறம்‌, 
தேறுதலொழிந்த காமத்து மிகுதிறம்‌, மிக்க காமத்து மிடல்‌ என முன்னர்‌ அகத்திணை 
யியலுட்‌ கூறப்பட்ட நான்குமாகும்‌, . 


8. பெருந்திணைக்குறிப்பாகிய இந்கான்‌ கனுள்‌ ஒன்றாகிய தேறுதலொழிந்த 
காமத்து மிகுதிறம்‌, ஆகிய பெருந்திணை வழு அமைக்கின்றது இச்சூத்திரம்‌ என்பது 
௩ச்சினார்க்‌ கினியர்‌ கருத்தாகும்‌. 


4. முன்னர்க்‌ கந்தருவவழக்கத்தோடொத்த அன்பின்‌ ஐந்திணைக்களவொழுக்‌ 
கம்‌ ஒழுகிய தலைமகன்‌ நாட்டிற்கு இன்றியமையாத பகைவயிற்‌ பிரிந்து செல்ல 
வேண்டியகிலையேற்பட கற்பிற்போலத்‌ தலைமகளை வற்புறுத்திப்‌ பீரியும்‌ வாய்ப்‌ 
பின்றித்‌ தோழிக்கு மட்டுமே. பிரிவுணர்த்திப்‌ பிரிந்து சென்றானாகத்‌ தோழியும்‌ 
அவன்கூறிய மொழிகளையே கூறித்‌ தலைமகளை ஆற்றுவிக்கவும்‌ அவளை ஆற்று 
வித்தலரிதாகையினாலே தோழி தேற்றவும்‌ தேறுகிலையினளாகிய தலைவி, தலை 
வன்‌ தன்கண்‌ அன்பின்றி நீங்கினான்‌ என்று ஆற்றாமைமிக்குப்‌ பலரும்‌ அறிய 
அரற்றி வருந்தியயிலைமைக்கண்‌ தேறுதலொழிந்த காமத்து மிகுதிறமாகிய பெருந்த 
திணைக்‌ குறிப்புத்‌ தலைமகள்பால்‌ கிகழும்‌ என்பர்‌ நச்சினார்க்கினியர்‌. 


பொருளியல்‌ - நூற்பா ௪௪ ௨௭ 


(இ-ள்‌.) பொழுது! - அந்திக்காலத் தே] கையறு காலை 
*புறஞ்செயச்‌ சிதைத்தல்‌” (தொல்‌. மெய்ப்‌, 18) என்னுஞ்‌ சூத்‌ 
திரத்தில்‌ அதனினூங்கன்று எனக்‌ கூறிய *கையறவுரைத்த' 
லென்னும்‌ மெய்ப்பாடெய்தியகாலத்தே ; தலைவைத்த - அந்த 
வாற்றாமையின்‌ இகந்தவாக முடிவில வைக்கப்பட்ட மெய்ப்‌ 
பாடுகள்‌ ; மிகுதியோடு மடனே வருத்தம்‌ மருட்கை நற்பொருட்‌ 
கண்‌ நிகழும்‌ - தன்‌ வனப்புமிகுதியுடனே மடப்மமும்‌ ஆற்றாமை 
யும்‌ வியப்புமாகிய நான்கு யொருட்கண்ணே நடக்கும்‌; அவை - 
இறந்தபோலக்‌ கிளச்குங்கிளவி என்ப: அங்ஙனம்‌ அவை நடக்கின்ற 
நான்குபொருளுங்‌ கூற்றுநிகழுங்கால்‌ தன்னைக்‌. கைகடந்தன 
போலக்‌ கூறும்‌ கூற்றாய்‌ நிகழுமென்று கூறுவர்‌ புலவர்‌ (எ-று. ) 


தலைவைத்த மெய்ப்பாடாவன ஆறாமவதியினும்‌ ஓப்புத்‌? 
தோன்றுதற்குரிய மெய்ப்பாடுகளாகிய மன்றத்திருந்த சான்றோ 
ரறியத்‌ தன்றுணைவன்‌ பெயரும்‌ பெற்றியும்‌ அவனொடு புணர்ந்‌ 
தமையுந்‌ தோன்றக்‌ கூறியும்‌ அழுதும்‌ அரற்றியும்‌ பொழுதுதொடு 
புலம்பியும்‌ ஞாயிறு முதலியவற்றொடு கூறத்தகாதன கூறலும்‌ 
பிறவுமாம்‌. 


**புரிவண்ட புணர்ச்சியுட்‌ புல்லாரா மாத்திரை 

அருகுவித்‌ தொருவரை அகற்றலின்‌ தெரிவார்கண்‌ 
செயநின்ற பண்ணினுள்‌ செவிசுவை கொள்ளாது 
நயநின்ற பொருள்‌ கெடப்‌ புரியறு நரம்பினும்‌ 

பயனின்று மன்றம்ம காமம்‌ இவள்மன்னும்‌ 

ஒண்ணுதல்‌ ஆயத்தார்‌ ஓராங்குத்‌ திளைப்பினும்‌ 
முண்ணுனை தோன்றாமை முறுவல்கொண் டடக்கித்தன்‌ 
கண்ணினு முகத்தினு நகுபவள்‌ பெண்ணின்றி 


வி சான க்‌ வரவன்‌ அகாளடு. 


1. “இங்குப்‌ பொழுது? என்றது, அந்திப்‌ பொழுதினை கையறுகாலை 
கையாறு என்னும்‌ மெய்ப்பாடு தோன்றியகாலம்‌. தலைவைத்த.( அவ்வாற்றாமையைக்‌ 
கடந்தனவாக) முடியிலே வைக்கப்பட்ட மெய்ப்பாடுகள்‌,, என்றது களவொழுக்‌ 
கத்தில்‌ காதலர்பால்‌ நிகழ்தற்குரிய மெய்ப்பாடுகளில்‌ ஆறும்‌ எல்லைக்கண்‌ இறுதி 
யிற்‌ கூறப்பட்ட கையறவுரைத்தல்‌ என்னும்‌ எல்லையையுங்கடந்து நாண்‌ நீங்கிய 
நிலையிற்‌ பலரும்‌ அறிய அழுதும்‌ அரற்றியும்‌ பொழுதொடுபுலம்பியும்‌ வருந்தும்‌ 
கிலையில்‌ தலைமகளிடததே தோன்றும்‌ மெய்ப்பாடுகளை, 


2. “ஆறாமவதியினுமிறப்பத்‌? என்றிருத்தல்‌ வேண்டும்‌, இறத்தல்‌. எல்லைக்‌ 
கடத்தல்‌. 


௨௮ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


யாவருந்‌ தண்குரல்‌ கேட்ப நிரைவெண்பல்‌ 
மீயுயர்‌ தோன்ற நகாஅ நக்காங்கே 

பூவுயிர்த்‌ தன்ன புகழ்சால்‌. ர்கள்‌ 

ஆயிதழ்‌ மல்க வழும்‌ ; 

ஓ ஓ, அழிதகப்‌ பாராதே அல்லல்‌ குறுகினம்‌ 
காண்பாங்‌ கனங்குமை பண்பு) 

என்று, எல்லீரு மென்செய்.தீர்‌ என்னை நதுதிரோ 
நல்ல நகரஅலிர்‌ மற்கொலோ யானுற்ற 

வல்ல லுறீஇயான்‌ மாய மலர்மார்பு 

புள்லிப்‌ புணரப்‌ பெறின்‌ ; 

எல்லாநீ, உற்ற தெவனோமற்‌ றென்றீ3ரல்‌ எற்சிதை 
செய்தான்‌ இவைன வுற்ற திதுவென 

வெய்த வுரைக்கு முரனகத்‌ துண்டாயின்‌ 

பைதல வாடப்‌ பசக்குவ மன்னேோவென்‌ 

நெய்தன்‌ மலரன்ன கண்‌ ; 
கோடுவாய்‌ கூடாப்‌ பிறையைப்‌ பிறிதொன்று 
நாடுவேன்‌ கண்டனென்‌ சிற்றிலுட்‌ கண்டாங்கே 
ஆடையான்‌ மூஉய்‌ அகப்படுப்பேன்‌ சூடிய 
காணான்‌ இரிதருங்‌ கொல்லோ மணிமிடற்று 
மாண்மலர்க்‌ கொன்றை யவன்‌; 
தெள்ளியேம்‌ என்றுரைத்துத்‌ தேராது ஒருநிலையே 
வள்ளியை யாகென நெஞ்சை வலியுறிதி 
உள்ளி வருகுவர்‌ கொல்லோ உளைந்தியான்‌ 
எள்ளி யிருக்குவேன்‌ மற்கொலோ நல்லிருண்‌ 
மாந்தர்‌ கடி கொண்ட கங்குல்‌ கனவினால்‌ 
தோன்றின னாகத்‌ தொடுத்தேன்மன்‌ யான்‌ தன்னைப்‌ 
பையெனக்‌ காண்கு விழிப்பயான்‌ பற்றிய 
கையுளே மாய்ந்தான்‌ கரந்து; 

சுதிர்பகா ஞாயிறே கல்சேர்தி யாயின்‌. 

அவரை நினனத்து நிறுத்தென்கை நீட்டித்‌ 
தருகுவை யாயின்‌ தவிருமென்‌ நெஞ்சத்‌ 
துயிர்திரியா மாட்டிய த; 

மையில்‌ சுடரே மலைசேர்தி நீயாயின்‌ 
யெளவநீர்த்‌ தோன்றிப்‌ பகல்செய்யு மாத்திரை 
கைவிளக்‌ காகக்‌ கதிர்சில தாராயென்‌ 

தொய்யில்‌ சிதைத்தானைத்‌ தேதர்கு ; 


பொருளியல்‌ - நூற்பா ௪௧ 


சிதைத்தானைச்‌ செய்வ தெவன்கொலோ எம்மை 
நயந்து நலஞ்சிதைத்‌ தான்‌ ; 

மன்றப்‌ பனைமேன்‌ மலைமாந்‌ தளிரேநீ 
சிகான்றிவ்‌ வுலகத்துக்‌ கேட்டு மறிதியோ 
மென்றோள்‌ நெகிழ்த்தான்‌ தகையல்லால்‌ யான்காணேன்‌ 
நன்று த தென்று பிற; 

நே ரயெரி யாகச்‌ சுடினுஞ்‌ சுழற்றியென்‌ 

ஆயித முள்ளே கரப்பன்‌ கரந்தாங்கே 

தோயுறு வெந்நீர்‌ தெளிப்பிற்‌ றலைக்கொண்டு 
வேவ தளித்திவ்‌ வுலகு ; ப 

மெலியப்‌ பொறுத்தேன்‌ களைந்தீமின்‌ சான்றீர்‌ 
நலிதருங்‌ காமமுங்‌ கெளவையு மென்றிவ்‌ 

வலிதில்‌ உயிர்காவாத்‌ தரங்கியாங்‌ கென்னை 
தலியும்‌ விழுமம்‌ இரண்டு ; 

எனப்பாடி, 

இனைந்துநோந்‌ தழுகனள்‌ நினைந்துநீ டுயிர்த்தனள்‌ 
எல்லையும்‌ இரவுங்‌ கழிந்தனவென்‌ றெண்ணி 
எல்லிரா, நல்கிய கேள்வன்‌ இவன்மன்ற மெல்ல 
மணியுட்‌ பரந்தநீர்‌ போலத்‌ துணீபாங்‌ 

கலஞ்சிதை யில்லத்துக்‌ காழ்கொண்டு தேற்றக்‌ 
கலங்கிய நீர்போல்‌ தெளிந்து நலம்பெற்றாள்‌ 
நல்லெழின்‌ மார்பனைச்‌ சார்ந்து", (கவி.13 8) 


இதனுள்‌ அந்திக்காலத்தே கையற வெய்திப்‌ பின்னர்ச்‌ 
சான்றோரை நோக்கிக்‌ கூறுகின்‌ றவள்‌ புல்லாரா மாத்திரையென 
அவனோடு புணர்ச்சி நிகழ்ந்தமையும்‌ யாவருங்‌ கேட்ப நக்கழுது 
அல்லலுறீ இயானெனப்‌ பெயரும்‌ பெற்றியுங்‌ கூறிப்‌, புல்லிப்‌ 
புணரப்பெறின்‌ எதிகழ்ச்சியன்றாமெனக்‌ கூறத்தகாதன - கூற 
லால்‌ மடன்‌ * தன்னை இறந்தவாறுந்‌, தெள்ளியே மென்றத 
னானும்‌ எள்ளி யிருக்குவ னென்றதனானும்‌ வருத்தமிறந்த 
வாறுங்‌, **கோடுவாய்‌ கூடா'' என்பது முதலாகக்‌ “கொன்றை 

1. , மடன்‌--மகளிர்க்குரிய குணங்களில்‌ ஒன்றான மடப்பம்‌, வருத்தம்‌. 
ஆற்றாமை. மருட்கை--வியப்பு மிகுதி என்றது தலைவியது வனப்பு மிகுதியினை. 
இந்கான்‌ கு பொருளுங்‌ கைகடந்தனபோலக்‌ கூறுங்கூற்றுக்கள்‌ தலைமகள்பால்‌ 
நிகழ்ந்தவாற்றினை இங்கெடுத்துக்காட்டிய 1442-ஆம்‌ கலியிலும்‌ அதற்கு ஈச்சி, 
னார்க்கினியர்‌ தந்த விளக்கத்திலும்‌ கண்டுணர்க, 


ஈகம்‌ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


யவன்‌”' என்னுந்‌ துணையுந்‌ தான்‌ செய்ததனை வியவாமையின்‌ 
மருட்கை யிறந்தவாறும்‌, நெய்தன்‌ மலரன்ன கண்ணெனத்‌ 
தன்வனப்பு மிகுதி கூறலின்‌ மிததி யிறந்தவாறுங்‌ காண்க. 
எல்லிரா நல்கிய கேள்வனிவனெனவே கந்தருவத்தின்‌ வமுவிப்‌ 
பெருந்திணை நிகழ்ந்தவாறும்‌ பின்னர்‌ வரைவு நிகழ்ந்தவாறுங்‌ 
காண்க. இதற்குப்‌ பொருளுரைக்குங்காற்‌, கேட்பீராக இவள்‌ 
நக்கு, நக்க அப்பொழுதே யழும்‌, இங்ஙனம்‌ அழுமாறு காமத்தை 
ஊழானது அகற்றலின்‌ அஃதறுதியாக நரம்பினும்‌ பயனின்‌- 
றாயிருந்தது. ஒஓ இதனையுற்ற இவள்‌ அல்லற்பண்பைப்‌ பாரா- 
தே அழிதக யாங்‌ குறுகினோம்‌. குறுகி யாம்‌ இதனை முடிவு 
போகக்‌ காண்பேமென்று வந்து எல்லீரும்‌ என்செய்தீர்‌? என்னை 
யிகழ்கின்றிரோ? இவ்‌ வருத்தத்தை எனக்குறுத்தினவனது மாயஞ்‌ 
செய்த மலர்ந்த மார்பை யான்‌ முயங்கிக்‌ கூடினும்‌ இகழ்ச்சியன்றாம்‌ 
என்றற்றொடக்கமாய்‌ வரும்‌. (௪௨) 


ஆய்வுரை : 


இது, பிரிந்து சென்ற தலைவன்‌ தான்வருவதாகக்‌ குறித்த 
பருவந்தொடங்கிய நிலையில்‌ தலைமகட்குளதாவதோர்‌ இயல்பு 


கூறுகின்றது. 


(இ-ள்‌) வினைவயிற்‌ பிரிந்த தலைவன்‌ தான்‌ மீண்டுவரு 
வதாகக்‌ குறித்த பருவம்‌ தொடங்கினமையால்‌( தலைவி) செயலற்று 
இரங்குதற்குரிய காலததஇிலே குறித்த அப்பருவம்‌ வந்து முடிவுற்றது 
போலக்‌ கருதிக்‌ கூறும்‌ சொல்‌ மடன்‌ வருத்தம்‌ மருட்கை மிகுதி 
யென்னும்‌ அவை நான்குபொருட்கண்ணும்‌ நிகழும்‌ என்று கூறுவா 
ஆசிரியர்‌ எ-று. 


இங்குப்‌ பொழுது” என்றது, ஐராண்டுக்குரிய அறுவகைப்‌ 
பெரும்பொழுதுகளில்‌ இருதிங்களையெல்லையாகவுடைய பருவத்‌ 
தினை. தலைவைத்தல்‌--தொடங்குதல்‌. கையறுகாலை - (தவை 
வன்‌ குறித்த பருவத்தில்‌ வாராமையையெண்ணிச்‌) செயலற்று 
இரங்குதற்குரிய காலம்‌. இறத்தல்‌ கடத்தல்‌. வந்துகழிதல்‌. 
மடன்‌-—அறியாமை. வருத்தம்‌-துயரம்‌. மருட்கை வியப்பு. 
மிகுதி--அப்பருவ காலத்திற்குரிய பொருள்கள்‌ மிகுந்து காணப்‌ 
படுதல்‌. 


பொருளியல்‌ - நூற்பா ௪௨ ௩௪ 
௨௩௩. இரந்து குறையுற்ற கிழவனைத்‌ தோழி 
நிரம்ப நீக்கி நிறுத்தல்‌ அன்றியும்‌ 
வாய்மை கூறலும்‌ பொய்தலைப்‌ பெய்தலும்‌ 
நல்வகை யுடைய நயத்திற்‌ கூறியும்‌ 
பல்வகை யானும்‌ படைக்கவும்‌ பெறுமே. 


இளம் பூரணம்‌ : 


என்‌--எனின்‌. களவுக்காலத்துத்‌ தோழிக்குரியதோர்‌ திறன்‌ 
உணர்த்துதல்‌ நுதலிற்று. 


(அ-ள்‌.) இரந்து குறையுற்ற தலைமகனைத்‌ தோழிநிரம்ப 
நீக்கி நிறுத்தலன்றி மெய்ம்மை கூறுதலும்‌ பொய்ம்மை கூறுதலும்‌ 
நல்வகையுடைய நயத்தினாற்‌ கூறியும்‌ பல்வகையானும்‌ படைத்து 
மொழிந்து சொல்லவும்‌ பெறும்‌ என்றவாறு. | 


உதாரணம்‌ களவியலுட்‌ காட்டப்பட்டனவுள்ளுங்‌ காண்க 
நல்வகையுடைய நயத்திற்குச்‌ செய்யுள்‌ ல்‌ 


“*வெள்ளாங்‌ குருகின்‌ பிள்ளையும்‌ பலவே 
அவையினும்‌ பலவே சிறுகருங்‌ காக்கை 
அவையினும்‌ அவையினும்‌ பலவே குவிமடல்‌ 
ஓங்கரும்‌ பெண்ணை மீமிசைத்‌ தொடுத்த 
தூங்கணவங்‌ குரீஇக்‌ கூட்டுவாழ்‌ சினையே,”” 


இது மடலேறுவல்‌ என்ற தலைவனைப்‌ பழித்து அருளுடை- 
மீராதலான்‌ மடலேறுவது அரிது என நயத்திற்‌ கூறியது. 

இதுவு மோர்‌ மரபுவழு வமைத்தவாறு. (௪௨) 
நச்சினார்க்கனிய௰ம்‌ : 

இல தோழி தலைவனைக்‌ கூறுவனவற்றுள்‌ வழுவமைவன 


கூறுகின்றது. 


ல்க 


1, இது. களவுக்காலத்தில்‌ தன்பால்‌ . இரந்து குறையுற்ற : தலைவனைச்‌ 
சேட்படுத்தற்கண்ணும்‌ “மடலேறுவேன்‌? .எனத்‌ துணிந்த தலைவனை மடல்‌ விலக்கு 
தற்கண்ணும்‌ தோழி தலைமகன்பால்‌ கூற்று நிகழ்த்தற்குரிய - முறைமையினை 
யுணர்த்துவது இச்‌: சூத்திர்மாதலின்‌ “களவுக்காலத்துத்‌ தோழிக்குரியதோர்‌ ்‌ திறன்‌ 
உணர்த்துதல்‌ நுதலிற்று, எனக்கருத்துரை வரைந்தார்‌ இளம்பூரணர்‌, 


௩௨ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 

(இ-ள்‌.) இரந்து குறையுற்ற * கிழவனை- இரந்தகொண்டு 
தன்‌ காரியத்தினைக்‌ கூறுதலுற்ற தலைவனை; தோழி நிரம்ப 
நீக்கி நிறுத்தலன்றியும்‌?- தோழி அ௩ற்றுற ஏத்துமுறைமையில்‌ 
தாழ்வின்றாக அகற்றி நிறுத்‌ தலேயன்றியும்‌; வாய்மை கூறலும்‌- 
நுமது கூட்டத்தினை யான்‌ முன்னை அறிவலென மெய்யாகக்‌ 
கூறலையும்‌; பொய்தலைப்‌ பெய்தலு4- அப்‌ புணர்ச்சிபில்லை 
யென்று பொய்த்ததுணைத்‌ தலைவன்‌ 3$ஈற்‌ பொய்யுரை பெய்‌ 
துரைத்தலையும்‌ அவன்‌ வரைத்து கோடற்‌9 பொருட்டுச்‌ சில 
பொய்களைக்‌ கூற வேண்டுமி _ங்களில பெய்துரைத்தலையும்‌; 
நல்வகையுடைய நயத்திற்‌ கூறிபும்‌- நல்ல கூறுபாடுடைய சொற்‌ 
களை அசதியாடிக்‌ கூறியும்‌; பல்வகையானும்‌ படைக்கவும்‌ 
பெறுமே: இக்‌ கூறியவாறன்றி வேறுபடப்‌ புனைந்துரைக்கவும்‌ 
பெறும்‌ ( எ-று.) 


தோழி நீக்கலன்றியுங்‌ கூறலையுந்‌ தலைப்பெய்தலையும்‌ 
படைக்கவும்‌ பெறும்‌. பல்வகையானும்‌ படைக்கவும்‌ பெறுமென 
வினை முடிக்க. தோழி தலைவனோடு நயங்கருதுமாற்றால்‌ 
அவனை நீக்குதல்‌ ஏனையவற்றோடைண்ணாது அன்றியுமெனப்‌ 
பகுத்துரைத்தார்‌. ஏனைக்குறை முடித்தற்கு இடையூறின்மை 
கூறியனவும்‌ வரைவு கடாய்க்‌ கூறியனவுமாம்‌. 


**நநருநலு முன்னா ளெல்லையு...... 


5௦% ௨௦4 ௨௦௨, ௨௦௨௮ ௨௧% 960 ர னை 1. 141 லு 


இது சேட்படுத்தது. 


**எமக்கிவை யுரையன்‌ மாதோ நுமக்கியான்‌ 
யாரா கெரோ பெரும வாருயிர்‌ 
ஒருவிர்‌ ஒருவிர்க்‌ காகி முன்னாள்‌ 
இருவீர்‌ மன்னும்‌ இசைந்தனிர்‌ அதனால்‌ 
அயலே னாகிய யான்‌ 
முயலேன்‌ போல்வனீ மொழிபொருட்‌ டிறத்தே.” 
1. குறையுறுதலாவது, தான்‌ கருதிவந்த காரியத்தைக்‌ கூறுதல்‌, 
2. நிரம்ப நீக்கி ஙிறுத்தலாவது இரந்து குறையுறவந்த தலைவன்‌ தன்பால்‌ 
அணுகி நில்லாது நெடுந்தூரத்தே அகன்று நிற்குமாறு சேட்படுத்தல்‌, 


3. அசதியாடிக்‌ கூறலாவது, எளளல்‌ இளமை பேதமை மடம்‌ காரணமாக 
ககைச்சுவை தோன்றக்‌ கூறுதல்‌, | 


பொருளியல்‌ - நூற்பா ௪௨ கக 
இது வாய்மை கூறியது. யாந்தன்னை மறைத்தலிற்போலும்‌ 
இவள்‌ குறை முடியாளாய தென அவன்‌ கருதக்‌ கூறினாள்‌. 


““அறியேம்‌ அல்லேம்‌ அறிந்தனம்‌ மாதோ 

பொறிவரிச்‌ சிறைய வண்டின மொய்ப்பச்‌ 

சாந்த நாறும்‌ நறியோள்‌ 

கூந்தல்‌ நாறுநின்‌ மார்பே தெய்யோ,?' (ஐங்குறு?820) 


இதுவும்‌ அது, 


“நீயே, பொய்வன்‌ மையிற்‌ செய்பொருண்‌ மறைத்து 
வந்துவழிப்‌ படுகுனவ யதனால்‌ 

எம்மை யெமக்கே வில்வலனே 

தகாது சொல்லப்‌ பலவும்‌ பற்றி 

யொருநீ வருதல்‌ நாடொறும்‌ உள்ளுடைத்‌ 

தீர்மா மழைக்கண்‌ கலுழ்க மதனால்‌ 

நல்லோர்‌ கண்ணு மஃதல்ல 

தில்லை போலுமிவ்‌ வுலகத்‌ தானே.'' 


இது பொய்தலைப்‌ பெய்தது. 


“திநந்திழாய்‌ கேளாய்‌” (கலி. 65) என்னுங்‌ குறிஞ்சிக்‌ 
கலியுள்‌ வரைந்து கோடற்குப்‌ பொய்யுரை படைத்தது. 


7*அன்னையு மறிந்தனள்‌ அலரு மாயின்று 

நன்மனை நெடுநகர்‌ புலம்புகொள வுறுதரும்‌ 
இன்னா வாடையும்‌ மலையும்‌ 

நும்மூர்ச்‌ செல்கம்‌ எழுமோ தெய்யோ. '(ஐங்குறு?236/ 


இது, நல்வகையுடைய நயத்திற்‌ கூறியது. 


சசிவீகமழ்‌ சிலம்பின்‌ வேட்டம்‌ போந்து 
நீ$ய கூறினு மமையுநின்‌ குறையே. 


இதுவும்‌ அது. 
அஃதன்றியும்‌ நீயே சென்று கூறென்றலும்‌ அறியாள்‌ 


போறலுங்‌ குறியாள்‌ கூறலுங்‌ குறிப்புவேறு கூறலும்‌ பிறவும்‌ 
நயத்திற்கூறும பகுதியாற்‌ படைத்தது பலவகையாற்‌ படைத்துத்‌ 


௱௩௪ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 
துறைவகையாம்‌. இன்னும்‌ வேறுபட, வருவன வெல்லாம்‌ இதனா- 
னமைக்க. இவை நாடகவழக்காகவும்‌ உலகியல்‌ வழக்காகவும்‌ 
புனைந்துரைத்தமையானுந்‌ தோழி தலைவற்குக்‌ கூறத்தகா தன 
கூறலானும்‌ வழுவமைந்தது. (௪௩) 


ஆய்வுரை : 
இது, களவுக்காலத்தில்‌ தோழிக்கு உரியதோர்‌ திறம்‌ 
உணர்த்துகின்றது. 


(இ-ள்‌) தோழி தன்பால்‌ இரந்து குறையுற்று நிற்குந்‌ 
தலைவனை மிகுதியும்‌ சேய்மையிடத்தினனாக நீக்கி நிறுத்துத - 
லோடு அவனுக்கு உண்மைநிலையினை யெடுத்துரைத்தலும்‌ 
பொய்ம்மையொடு விரவிய சொற்களைக்‌ கூறுதலும்‌ நன்மைக்‌ 
கூறுபாடுடைய நயவுரைகளைக்‌ கூறுதலும்‌ இவ்வாறு பலவகை. 
யானும்‌ படைத்து மொழிதலையும்‌ தன்‌ திறமாசக்‌ கொள்ளப்‌ 
பெறுவாள்‌. ஏறு. 


நிரம்ப நீக்கி நிறுத்தவாவது, தன்னை அணுகிநின்று இரந்து 
குறையுற்ற தலைவனைத்‌ தம்‌. சுற்றத்தார்‌ எதிர்ப்படாதவாறு 
அச்சக்கிளவியால்‌ தன்னை அணுகாது நெடுந்தூரம்‌ அகன்று 
நிற்கும்படி சேட்படநிறுத்தல்‌, வாய்மை கூறல்‌ என்பது நிகழ்வன 
கூறுதல்‌. பொய்தலைப்பெய்தலாவது, உண்மை நிகழ்ச்சியுடன்‌ 
நிகழாததனையும்‌ கூட்டிக்‌ கூறுதல்‌. நல்வகையுடைய என்றது, 
நன்மைத்‌ திறம்‌ வாய்ந்த பொருள்களை. நயத்திற்‌ கூறலாவது 
கேட்டோர்விரும்பியேற்றுக்கொள்ளும்‌ படி இன்சொற்களால்‌ 
எடுத்துரைத்தல்‌. “பல்வகையானும்‌ படைக்கவும்‌ பெறும்‌ என்றது, 
உள்ளதனை உள்ளவாறு கூறுதலேயன்றி இவ்வாறு இல்லதுகூறிப்‌ 
படைத்து மொழியவும்‌ பெறும்‌” எனப்‌ பொருள்தந்து நிற்றலின்‌ 
படைக்கவும்‌ என்புழி உம்மை இறந்ததுதழீ இய எச்சவும்மையாகும்‌. 


௨௩௪, உயர்மொழிக்‌ ளெவி உறமுங்‌ கிளவி 
ஐயக்‌ கிளவி ஆடூஉவிற்‌ குரித்தே. 
இளம்பூரணம்‌ : 


என்‌--எனின்‌, துலைமகற்குந்‌ தலைமகட்கும்‌ உரியதோர்‌ 
மரபு உணர்த்துதல்‌ நுதவிற்று, 


பொருளியல்‌ - நூற்பா ௪௩ ௩௫ 


(இ.ள்‌.) உயர்த்தச்‌ சொல்லுதற்குரிய கிளவி தலைமகற்‌ 
குந்‌ தலைமகட்கும்‌ ஒத்தகிளவி,* யக்கிளகி, சலைமகற்கே உரித்‌ 
தென்றவாறு.* 


தலைவிமாட்டு ஐயக்கெவி யின்றென்றவாறாம்‌. அதனாற்‌ 
குற்ற மென்னையெனின்‌, தெய்வமென்று ஐயுறுங்கால்‌ அதனை 
முன்பு கண்டறிவாளாதல்‌ வேண்டும்‌. காணாமையின்‌ ஐயமிலள்‌ 
என்க.3 இனி உயர்த்தச்‌ சொல்லுதல்‌ உளவாம்‌. 


“*அவன்மறை தேஎம்‌ நோக்கி மற்றிவன்‌ 
மகனே தோழி யென்றனள்‌.'? . (அகம்‌. ௪௮) 


என்பது உயர்த்துச்‌ சொல்லீயவாறு. 
தலைவன்‌ உயர்த்துச்‌ சொல்லியதற்குச்‌ செய்யுள்‌ ee 


“மாதர்‌ முகம்போல்‌ ஒளிவிட வல்லையேல்‌ 
காதலை வாழி மதி. " (குறள்‌ . ககக ௮) 


பிறவு மன்ன. ஐயக்கிளவி களவியலுட்‌ கூறப்பட்டது. (௪௩) 
நச்சினார்க்‌&னியம்‌ : 


இது, தோழிக்குந்‌ தலைவிக்குமுரியதோர்‌ வ ழுவமைக்‌ 
கின்றது. 

1.  “உறழ்தல்‌” என்னுஞ்சொல்‌? “ஓத்தல்‌! என்ற பொருளில்‌ இங்கு ஆளப்‌ 
பெற்ற தெனக்‌ கொள்வர்‌ இளம்பூரணர்‌, ஈண்டு ஒத்தலாவது தலைவனுக்கும்‌ 
தலைவிக்கும்‌ ஒப்பவுரியதாதல்‌, 


2, தலைவி ஜயுறுமிடத்துத்‌ தெய்வமோ? என்று ஜஐயுறுதல்‌ வேண்டும்‌, 
அங்ஙனம்‌ அணங்கு. (தெய்வம்‌) என்று ஜயுற்றல்‌ அவளது உள்ளத்தே அச்‌௪ 
வுணர்வு தோன்றுமல்லது காமவுணர்வு தோன்றாது . ஆகவே ஐயக்கிளவி 
ஆடூவிற்குரித்து':: என்றார்‌ ஆசிரியர்‌, 


3. தம்மாற்‌ . காணப்பட்டதொரு .பொருனை “அதுவோ இதுவோ? என 
ஜயுறுவோர்‌ தமது ஜயத்திற்கு இலக்காகிய பொருள்களையெல்லாம்‌ முன்னமே 
கண்டிருத்தல்‌ வேண்டுமென்னும்‌ நியதியில்லை. தாம்‌ ஐயுற்ற பொருள்களுள்‌ 
ஏதேனும்‌ ஒன்‌:று :: தம்மால்‌ 'முன்னனே காணப்பட்ட பொருளாகவும்‌ அதணை 
யொத்துத்‌ தோன்றும்‌ ஏனையது அறிந்தார்‌ சொல்லக்‌ கேள்வியுற்ற பொருளா. 

கவும்‌ அமைதல்‌ இயல்பு. எனவே தலைவி “தெய்வமென்று ஜயுறுங்கால்‌ அதனை 
முன்பு கண்டறிவாளாதல்‌ வேண்டும்‌” எனவரும்‌ இளம்பூரணர்‌ கூற்று அத்துணைப்‌ 
பொருத்தமுடையதாகத்‌ தோன்றவில்லை. 


௩௬ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


(இ-ள்‌.) உயர்மொழிக்கு* உறழுங்‌ கிளவியும்‌ 2 உரிய- 
இன்பம்‌ உயர்தற்குக்‌ காரணமான கூற்றுநிகமுமிடத்திற்கு எதிர்‌ 
மொழியாக மாறுபடக்கூறுங்‌ கிளவி நிகழ்தலு முரிய ; ஐயக்ளேவி 
அடூேவிற்கு உரித்தே--கூறுவேமோ கூறேமோ என்று ஐயழுற்றுக்‌ 
கூறுஞ்‌ சொல்‌ தலைவற்குரித்து (எ-று. 


உறமுங்கிளவியைப்‌ பொதுப்படக்‌ கூறினார்‌.” தோழி உயர்‌ 
மொழி கூறியவழித்‌ தலைவி உறழ்ந்து கூறலுந்‌, தலைவன்‌ உயர்‌ 
மொழி கூறியவழித்‌ தோழி உறழ்ந்து கூறலுந்‌, தலைவன்‌ உயர்‌ 
மொழி கூறியவழித்‌ தலைவி உறழ்ந்து கூறலுந்‌, தலைவி உயர்‌ 
மொழி கூறியவழித்‌ தோழி உறழ்ந்து கூறலுங்‌ கோடற்கு. 


“சுணங்கணி வனமுலை” (கலி. 60) என்னுங்‌ குறிஞ்சிக்‌ 
கலியுள்‌, 


**என்செய்தான்‌ கொல்லோ இதொத்தன்‌ தன்கண்‌ 
பொருகளிறு அன்ன தகைசாம்பி யுள்ளுள்‌ 
உருகுவான்‌ போலும்‌ உடைந்து”? 


எனத்‌ தோழி கூறியவழித்‌, 
££டுதருவின்கட்‌, கரரணமின்றிக்‌ கலங்குவார்க்‌ சுண்டு... எவன்‌” 
எனவும்‌, 


*“அலர்முலை யாயிழை நல்லாய்‌ சுதுமெனப்‌ 
பேரம ருண்கணின்‌ தோழி உறீஇய 
ஆரஞர்‌ எவ்வ முயிர்வாங்கும்‌ 
மற்றிந்நோய்‌ தீரு மருந்தருளாய்‌ ஒண்டொடீ: 
நின்முகங்‌, காணும்‌ மருந்தினேன்‌ என்னுமால்‌ 
நின்முகந்‌ தான்பெறின்‌ அல்லது கொன்னே 
மருந்து பிறிதியாது மில்லேற்‌ திருந்திழாய்‌ 


ணன அவள்‌. அவம்‌ அவிகானாம்‌ முனவர்‌ 


1. உயர்மொழியாவது, காதலரிடையே இன்பம்‌ உயர்தற்குக்‌ காரணமாகிய 
உரையாடல்‌. 


| 2. உறழுங்கிளவியாவது, ஒருவர்‌ ஒன்று கூறினால்‌ அதற்கு எதிர்மொழியாக 
மறுத்துக்கூறும்‌ உரையாடல்‌, 


8, பொதுப்படக்‌ கூறுதலாவது ஆடவர்‌ மகளிர்‌ இருபாலார்க்கும்‌ ஒப்ப 
வுரியதாகக்‌ கூறுதல்‌, ப | 


பொருளியல்‌ - நூற்பா ௨௩ ஈகஎ 


என்‌ செய்வாங்‌ கொல்லினி நாம்‌; 
பொன்செய்வாம்‌'' (சலி 60) 


எனவுந்‌ தலைவி உறழ்ந்து கூறியவாறு காண்க. 

இது தலைவன்‌ வருத்தங்கூற அதனை ஏற்றுக்கொள்ளாது 
உறழ்தலின்‌ வழுவாய்‌ நாண்மிகுதியாற்‌ கடிதின்‌ உடம்படாமை 
யின்‌ அமைந்தது. 

£ஏல்லாவில தொத்தன்‌? (கலி. 61) என்னுங்‌ குறிஞ்சிக்‌ 
கலியள்‌, 


“சத லிரந்தார்க்கொன்‌ நாற்றாது வாழ்தலிற்‌ 
சாதலுங்‌ கூடுமா மதிறு' (கலி. 61) 


எனத்‌ தலைவன்‌ கூறியவழி, 


“இவடந்தை, காதலின்‌ யார்க்கும்‌ கொடுக்கும்‌ விழுப்பொருள்‌ 
யாதுநீ வேண்டியது;'” (கலி. 61) 


எனவும்‌, 


“:மண்டமர்‌ அட்ட களிறன்னான்‌ தன்னையொரு 
பெண்டிர்‌ அருளக்‌ கடந்த தெவன்‌ கொலோ:' (கலி. 61) 


எனவும்‌ தோழி யுறழ்ந்து கூறியவாறு காண்க, 


இதுவும்‌ அவன்‌ வருத்தத்திற்கு எதிர்கூறத்தகாதன கூற 
லின்‌ வழுவாய்த்‌ தலைவி கருத்தறிந்து உடம்பட வேண்டுமென்று 
கருதுதலின்‌ அமைந்தது. 


**அணிமுகம்‌ மதியேய்ப்ப............ 


௬௫ 


முத்தியெறிந்து விடற்கு”, (கலி. 64) 


இது, தலைவன்‌ உயர்மொழிக்குத்‌ தலைவி உறழ்த்து கூறி 
யது. இது நகையாடிக்‌ கூட்டத்தை விரும்பிக்‌ கூறிய மொழிக்கு 
உறழ்ந்து கூறலின்‌ வழுவாய்‌ அவளும்‌ நகையாடிக்‌ கூறலின்‌ 
அமைந்தது. 


௱௩ற தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


'“மறங்கொ எிரும்புலி” (கலி, 42) என்னுங்‌ குறிஞ்சிக்‌ 
கலியுள்‌ , 


““அஆர்வுற்றார்‌ நெஞ்சம்‌ அழிய விடுவானோ 
ஓர்வுற றொருதிற மொல்காத நேர்கோல்‌ 
அறம்புரி நெஞ்சத்‌ தவன்‌”” (கலி 42) 


எனத தலைவி கூறலும்‌, 


-தண்ணறுங்‌ கோங்க மலர்ந்த வரையெல்லாம்‌ 
டுபான்னணி யானைபோல்‌ தோன்றுமே நம்மருளாக்‌ 
கொன்னாளன்‌ நாட்டுமலை' : (கலி. 42) 


எனத்‌ தோழி உறழ்ந்து கூறியவாறு காண்க. இதுவுந்‌ தலைவி 
கூற்றிற்கு மாறாதலின்‌ வழுவாய்ச்‌ சிறைப்புறமாகக்‌ கேட்டு 
வரைதல்‌ பயனாதலின்‌ அமைந்தது. 


“சொல்லின்‌ 'மறரதீவாண்‌ மன்னோ விவள்‌'' (கலி. 61) 


எனவுங்‌, 


““கூறுவங்‌ கொல்லோ கூறலங்‌ கொல்லெனக்‌ 
கரந்த காமங்‌ கைந்நிறுக்‌ கல்லாது (அகம்‌. 198) 


எனவும்‌ ஐபக்கிளவி தலைவற்துரிய வாய்‌ வந்தன. 


இனி ஐயப்பாடு தலைவிக்குமுரித்தென்றாற்‌ “சிறந்துழி 
யையும்‌' (தொல்‌, பொ. 94) என்பதற்கு மாறாம்‌. 


“அவன்‌ மறை தேஎம்‌ நோக்கி மற்றிவன்‌ ' 
மகனே தோழியென்றனன்‌'” (அகம்‌. 48) 


என்பதனை ஐயத்துக்கண்‌ தெய்வமென்று துணிந்தாளெனின்‌ 
அதனைப்‌ பேராசிரியர்‌ தாமே மறுத்தவாறு காண்க. 1. (௪௪] 

1. ஜயம்‌ என்பது, ஒரு பொருள்மேலே இருபொருட்டன்மைகருதிவரும்‌ மனத்‌ 
தடுமாற்றம்‌. ஐயுற்றுக்கூறும்‌ கூற்று : -தலைவனுக்கன்‌ றித்‌ தலைவிக்கு இல்லை, 
அககானூ று 48-ஆம்‌ பாடலில்‌ “ அவன்மறை தேஎம்‌ நோக்கி மகனே. தோழி” 
எனத்‌ தலைவி வியந்து உயர்த்துக்‌ கூறியதன்‌ றி ஐயுற்றுக்‌ ௯ நினாலல்லள்‌. அங்‌. 
வனம்‌ ஐயுற்றவள்‌ அவனைத்‌ தெய்வமென்று துணிந்தாளெனின்‌. தலைவிக்கு 
அச்சமேயன்றிக்‌ காமக்குறிப்பு நிகழாதாம்‌. 


பொருளியல்‌ - நூற்பா ௪௪ ரா௩க 
ஆய்வுரை : 


இது தலைவனுக்கும்‌ தலைவிக்கும்‌ உரியதோர்‌ சொல்‌- 
வகையுணார்த்துகின்றது. 


(இ-ள்‌) வியந்து உயர்த்துச்‌ சொல்லுதற்குரிய சொல்‌, 
தலைவன்‌ தலைவி ஆசிய இருபாலார்க்கும்‌ ஒத்த சொல்வகை- 
பாகும்‌. ஐயுறறுக்‌ கூறுதற்குரிய சொல்‌ தலைமகனுக்குரியது. எ-று. 


உயர்மொழிக்‌ கிளவியாவது, காதலர்‌ இருவரும்‌ ஒருவரை 
யொருவர்‌ எதிர்ப்பட்ட முதற்காட்சியில்‌ ஒருவரையொருவர்‌ வியந்து 
நோக்கித்‌ தம்மினும்‌ உயர்ந்தாராக உயர்த்துக்கூறும்‌ சொல்லாகும்‌... 
ஐயக்கிளவியாவது, 'இவர்‌ மக்களினத்தாரோ அன்றித்‌ தய்வமோ, 
எனத்‌ தம்மினும்‌ மேவாயினாரோடு வைத்து எண்ணி ஜயுற்றுக்‌ 
கூறுஞ்‌ சொல்‌, ௮௫௨-ஆண்மகன்‌; என்றது தலைவனை. 


உ௩டு, உறுகண்‌ ஓம்பல்‌ தன்னியல்‌ பாகலின்‌ 

உரிய தாகும்‌ தோழிகண்‌ உரனே. 
இளம்பூரணம்‌ : 

என்‌--எனின்‌. இது தோழிக்குரியதோர்‌ மரபுவழுக்‌ காத்‌- 
தலை நுதலிற்று. 


(இ--ள்‌.) தலைமகற்‌ குற்றதுன்பம்‌ பரிகரித்தல்‌ தோழி 
இயல்பாகலின்‌! அவட்குரியதாகும்‌ அறிவு என்றவாறு. ப 


' ஐயத்துக்கண்தெய்வமென்று துணிந்தாளெனின்‌ அதனைப்‌ பேராசிரியர்‌ 
தாமே மறுத்தவாறு காண்க” எனவரும்‌ இவ்வுரைந்தொடர்‌, தொல்காப்பியம்‌ 
பொருளியலாகிய இப்பகுதிக்குப்‌ பேராசிரியர்‌ உரை வரைக்துள்ளார்‌ என்பதனை 
யும்‌ அவ்வுரையுள்‌ உயர்மொழிக்குரிய உதாரணமாக 48-ஆம்‌ அகப்பாடல்‌ காட்‌- 
டப்பெற்றிருந்ததென்பதனையும்‌ அதனை அதன்கண்‌ உள்ள “மகனே? என்பதனை 
உயர்‌ மொழிக்குரிய கிளவியாகக்‌ கொள்ளாது ஐயக்கிளவியாகக்‌ கொள்ளுதலைப்‌ 
பேராசிரியர்‌ மறுத்துள்ளார்‌ என்பதனையும்‌ ' புலப்படுத்‌ துதல்‌ காணலாம்‌. அகம்‌ 
48-ஆம்‌ பாடலில்‌ வரும்‌ “மகனே” என்பதனை உயர்‌ மொழிக்குரிய , கிளவியாகவே 
இளம்பூரணர்‌ கொண்டுள்ள்மையும்‌ இங்கு கினைத்தற்குரியதாகும்‌... 

1. *தலைமகட்குற்ற துன்பம்‌ பரிகரித்தல்‌ தோழியியல்பாகலின்‌! என்‌ றிருத்தல்‌ 
பொருத்தமாகும்‌. 


உரன்‌ -- அறிவு, 


சல தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 
அதனானே யன்றே: 


(*பால்மருள்‌ மருப்பின்‌ உரல்புரை பாவடி.” ”) 
என்னும்‌ பாலைக்கலியுள்‌, 


திழவர்‌ இன்னோர்‌ என்னாது பொருள்‌ தான்‌ 
பழவினை மருங்கிற்‌ பெயர்பு பெயர்‌ புறையும்‌.” (கலி. ௨௪) 
எனக்‌ கூறினாள்‌ என்று கொள்க," (௪௮) 


நச்சினார்க்‌சனியம்‌ : 


இது, தோழி அறிவுடையளாகச்‌ கூறலும்‌ அமைகவென்‌ 
ன்றது. 


(இ--ள்‌.) உறுகண்‌ 2 ஓம்பல்‌ தன்‌ இயல்பு ஆகலின்‌ - தலை 
விக்கு வந்த வருத்தத்தைப்‌ பரிகரித்தல்‌ தனக்குக்‌ கடனாதலின்‌, 
தோழிகண்‌ உரன்‌ உரியதாகும்‌ - தோழிமாட்டு அறிவுளதாகக்‌ 
கூறல்‌ உரித்தாகும்‌ (எ-று.) | 


“பான்மருண்‌ மருப்பின்‌'' (கலி, 21) என்னும்‌ பாலைக்‌ 
சலியுட்‌, 


“பபாருள்‌ தான்‌ | 
பழவினை மருங்கில்‌ பெயர்பு பெயர்புறையும்‌ 
அன்ன பொருள்வயின்‌ பிரிவோய்‌?' (கலி, 21) 


எனத்‌ தோழி அறிவுடையாளாகக்‌ கூறியவாறு காண்க. 


“பிண்ட நெல்லின்‌ அள்ளூ ரன்னஎன்‌ 
ஒண்தொடி கஞெகிழினும்‌ தெகிழ்க 
சென்றீ பெருமநின்‌ தகைக்குநர்‌ யாரோ”? (அகம்‌. 46). 


என்பது உறுகண்‌ காத்தற்பொருட்டாகத்‌ தலைவி வருந்தினும்‌ 
நீ செல்லென்றான்‌ தலைவன செல்லாமை அறிதலின்‌. 

1. “கிழவர்‌ இன்னர்‌ என்னாது பொருள்தான்‌ பழவினைமருங்கிற்‌ பெயர்வு உறைஃ 
யும்‌? எனத்‌ தோழி தலைவனை நோக்கிக்‌ கூறும்‌ கூற்றில்‌ அவள்து அறிவுடைமை 
மிக்குத்‌ தோன்றியவாறு காணலாம்‌, 


2, உறுகண்‌ அ துன்பம்‌, ஓம்புதல்‌ அ பரிகரித்தல்‌ ; வருமுன்‌ அறிந்து நீக்குதல்‌ 
உரன்‌ -- அறிவின்‌ திண்மை, 


பொருளி யல்‌ - நூற்பா ௪௪ ஈக 


ஒன்றென முடிக்தலால்‌ தலைவி உ௱னுடையளெனக்‌ கூறலுவ்‌ 
கொள்க. (௪௫) 


ஆய்வுரை : 


இது தோழிக்கு இன்றியமையாததோர்‌ இயல்பு உணர்த்து - 
அன்றது. 


(இ-ள்‌) கள வொமுக்கத்தில்‌ ஒழுகும்‌ காதலர்‌ இருவர்க்கும்‌ 
நேரக்கூடிய இடையூறுகளை முன்னரே உய்ததுனார்ந்து அவை 
நிகழாகவாறு பாதுகாத்தல்‌ தோழியின்பால்‌ எதிரதாக்காக்கும்‌ 
அறிவின்‌ கிண்மை இன்றியமையாது நிலைபெறற்குரியதாகும 
(எ-று.) 


உறுகண்‌--காதலர்‌ வாழ்க்கையில்‌ வந்து உறுவனவாகிய 
இடையூறுகள்‌, ஐம்பல்‌-வாராது தவிர்த்தல்‌. “தன்‌” என்றது, 
தோழியை. தோழிகண்‌ உரன்‌ உரியதாகும்‌ என இயையும்‌. 
உரன்‌ அறிவின்திண்மை. 'உரனென்னுந்‌ தோடடியான்‌ ஒரைந்‌ 
துங்காப்பான்‌” (திருக்குறள்‌. 24) என்புழி உரன்‌. சன்னுஞ்‌- 
சொல்‌ அறிவின்‌ திண்மை என்ற பொருளில்‌ ஆளப்பெற்றுள்ளமை 
காண்க. . 
௨௩௬. உயர்மொழிக்‌ இளவியும்‌ உரியவால்‌ அவட்கே, 
அளம்‌ பூரணம்‌ : 

என்‌ - எனின்‌. இதுவு மது.! 

(இ-ள்‌ ) உயர்த்தச்‌ சொல்லுங்‌ கூற்றும்‌ உரித்து 
தோழிக்கு என்றவாறு. 

“தாமரைக்‌ கண்ணியை தண்தறுஞ்‌ சாத்தினை 

நேரிதழ்க்‌ கோதையாள்‌ செய்குறி நீவரின்‌ 

மணங்கமழ்‌ நாற்றத்த மலைநின்று பலிபெறூஉம்‌ 

அணங்கென ஆஞ்சுவர்‌ சிறுகுடி யோரே.” (கலி. ௫௨) 


ணை எரர்‌ அரைக்க ஜன்‌ அணிகசாம்‌ 


1- அதுவும்‌ தோழிக்குரியதோர்‌ மரபு வழுக்காத்தலை நுதலிற்று என்பதாம்‌, 


௪௨ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 
என்பது உயர்த்துச்‌ சொல்லியவாறு. (௪௫) 
நுச்ஏனார்க்கினி௰ம்‌ : 

இதுவுந்‌ தோழிக்குரியதோர்‌ வேறுபாடு கூறுகின்றது. 


(இ-ள்‌. அவட்கு” - தோழிக்கு; உயர்மொழிக்‌ கிளவியும்‌ 
உரிய- தலைவியையுந்‌ தலைவனையும்‌ உயர்த்துக்‌ கூறுங்‌ கூற்றும்‌ 
உரியவாம்‌ ஒரோவோரிடத்து (௪ - று.) 


'£மதிழ்மிகச்‌ சிறப்ப மயங்கனெள்‌ கொல்லோ 

யாண ரூரநின்‌ மாணிழை அரிவை 

காவிரி மலர்நிறை யன்னநின்‌ 

மார்புநனி விலக்கல்‌ தொடங்கி யோளே.'? (ஐங்குறு.42) 
இதனுட்‌ காவிரிப்‌ பெருக்குப்போலத்‌ தலைவியை நோக்கி 


வருகின்ற மார்பினைத்‌ தான்‌ விலக்குமாறென்னையெனத்‌ தலை 
வியை உயர்த்துக்‌ கூறியவாறு காண்க. 


த்த (குறுந்‌, 45) என்பதும்‌ அது. 


“உலகம்‌ புரப்பான்‌ போல்வதோர்‌ மதுகையும்‌ உடையன்‌” 


(கலி.47) 
எனவுந்‌, 
“தாமரைக்‌ கண்ணியை... (கலி. 52) 
எனவுந்‌ தலைவனை உயர்த்துக்‌: கூறியவாறு காண்க. (௪௯) 
ஆய்வுரை . 


இதுவும்‌ தோழிக்குரியதோர்‌ திறம்‌ உணர்த்துகின்றது. 

தன்னிற்‌ பெரியாரை அவர்‌ முன்னின்று உயர்த்துக்‌ கூறுதல்‌ முகமன்‌ மொழிஃ 
யாவதன்றி மரபென்றாயினும்‌ தோழி தலைவன்‌ முன்‌ நின்று இங்ஙனம்‌ உயர்த்துக்‌ 
கூறுதல்‌ தலைவன்‌ இக்களவொழுக்கினை விடுத்துத்‌ தலைவியை மணந்து கொள்ளு. 
தல்‌ வேண்டும்‌ என்‌ ஐ னுங்கருத்துடன்‌ உயர்த்துக்கூறியதாகலின்‌ மரபு வழுவமைதியாக 
அமைத்துக்‌ கொள்ளப்‌ பெறும்‌. 

[2] . ய்‌ ட - » ப்‌ சு a = ; 

“ அவட்கு என்புழி அவள்‌ என்னுஞ்சுட்டு முற்சூத்திரத்திற்‌ குறித்த தோழியைச்‌ 
சுட்டியது, 


பொருளியல்‌ - நூற்பா ௫௬ ௫௩ 


(இ-ள்‌ .) காதலர்‌ இருவரையும்‌ மக்களின்‌ மேற்படவுயர்ந்த 
தெய்வமாக வுயர்த்துககூறும்‌ மொழியும்‌ மேற்குறித்த தோழியாகிய 
அவட்கு உரிய எ-று, 


'உயர்மொழிக்‌ கிளவியும்‌ அவட்கு உரிய' என இயையும்‌ 
ஆல்‌-அசை. அவள என்னு சுட்டுப்பெயர்‌ மேலைச்‌ சூத்திரத்திற்‌. 
கூறப்பட்ட தோழியைச்‌ சுட்டிநின்றது. 


“தாமரைக்‌ கண்ணியை பக நீவரின்‌ 


ஏவல்‌ ௬௪௫௪ ௮:௩௦ ௧௧௪ மக்‌ ட. 2௦௪௫ ௬௮௨௨ ODO» த ன ந, 


அணஙகென அஞ்சுவர்‌ சிறுகுடியோரே” (கலி. ௬௨7 
இது தலைவனைத்‌ தடவ மன்‌ உயர்த்துக்கூறியது. 


“எமக்கோர்‌, கட்காண்‌ கடவுளல்லளோ பெரும்‌ (பொரு- 
ளியல்‌. சூத்‌. 25--மேற்கோள்‌) இது தலைவியைத்‌ தெய்வமென. 
உயர்த்துக்‌ கூறியது. இவையிரண்டும்‌ தோழி கூற்றாக அமைந்த 
உயர்மொழிக்‌ கிளவிகளாகும்‌. 


௨௩௭. வாயிற்‌ கிளவி வெளிப்படக்‌ ளெத்தல்‌ 
தாவின்‌ றுரிய தத்தங்‌ கூற்றே. 
இளம்பூரணம்‌ : 
என்‌--எனின்‌. வாயில்கட்குரியதோர்‌ மரபு உணர்த்துதல்‌ 
துதலிற்று. 
'இ-ள்‌.) தத்தங்‌. கூறுபாட்டினான்‌ வாயில்கள்‌ கூறுங்‌ 
திளவி வெளிப்படக்‌ கிளத்தல்‌ கேடின்றி யுரிய வென்றவாறு.! 


தத்தங்கூறாவது. . அவரவர்‌ சொல்லத்தகுங்‌ கூறுபாடு. 
ஆனுருபு தொக்கு . நின்றது. எனவே, வாயில்களல்லாத தலை 


1, வாயிற்கிளவி--பார்ப்பான்‌ பாங்கன்‌ முதலிய வாயில்கள்‌ கூறும்‌ சொல்வகைகள்‌ 
தத்தம்‌ கூற்று -- தத்தமக்குரியவாகச்‌ சொல்லத்தகும்‌ கூறுபாடு. “தத்தம்‌ கூற்றான்‌' 
என  ஆனுருபு விரித்துத்‌ “ தத்தங்‌ கூற்றான்‌. வாயிற்கிளவி வெளிப்படக்கிளத்தல்‌ 
தாவின்று உரிய? என இயைத்துப்‌ பொருள்‌ வரைக்தரர்‌ இளம்பூரணர்‌, 


தாஇன்றி -4 கேடின்‌ றி. 


ர௪௪ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 
மகளும்‌ தற்றாயும்‌ மறைத்துச்‌ சொல்லப்பெறுவர்‌ என்றவாறு." 


வருகின்ற சூத்திரம்‌ மறைத்துச்‌ சொல்லும்‌ உள்ளுறை 
சொல்லுஇன்றா ராதலின்‌, அவ்வுள்ளுறை வாயில்களை விலக்கிய- 
வாறு, இவர்‌ மறைத்ததனாற்‌ குற்ற மென்னை ? இவர்‌ குற்றேவல்‌ 
முறைமையராதலானும்‌ கேட்போர்‌ பெரியோர்‌ ஆதலானும்‌ 
வெளிப்படக்‌ கூறாக்காற்‌ பொருள்‌ விளங்காமையானும்‌ அவ்வாறு 
கூறினால்‌ இவர்‌ கூற்றிற்குப்‌ பயனின்மையானும்‌ வெளிப்படவே 
கூறும்‌ என்க. (௪௬) 
நச்சினார்க்‌னியம்‌ ; 


இது, தலைவியுந்‌ தோழியும்‌ வாயிலாசச்‌ சென்றாருடன்‌ கூறு 
வனவற்றுட்‌ படுவதோர்‌ வழுவமைக்கின்‌ றது. 


(இ--ள்‌.) தத்தங்‌ கூற்றே-தோழிக்குந்‌ தலைவிக்குமுரிய 
கூற்றின்௧ண்‌ ; வாயிற்‌ கிளவி - வாயிலாய்‌ வந்தார்க்கு மறுத்துத்‌ 
தலைவனது பழிகளைக்‌ கூறுங்‌ களவிகளை; வெளிப்படக்‌ களத்தல்‌- 
மறையாது வெளியாம்படி கூறுதல்‌; தாவின்று உரிய - இங்கனம்‌ 
கூறுகன்றேமே என்னும்‌ வருத்தம்‌ மனத்து நிகழ்தலின்றியே 


உறியவாம்‌ (எ-று 5 


அவை தலைவிக்குத்‌ தோழிக்கு முரியனவும்‌ தோழிக்கே 
யுரியனவுந்‌ தலைவிக்கே யுயெனவுமாம்‌. வாயில்களாவார்‌ ஆற்‌- 
றாமையுத்‌ தோழி முதலியாருமாம்‌. 


“இதஞ்சத்த பிறவாத நிறையில ளிவளென 
வஞ்சத்தான்‌ வந்தீங்கு வலியலைத்‌ இவாயேர?? (சலி.69) 


ழ்‌ வாயில்கள்‌ வெளிப்படக்கிளத்தல்‌ உரிய எனவே, வாயில்கள்‌ அல்லாத தலை 
மகளும்‌ கற்றாயும்‌ தம்‌ கூற்றுக்களை வெளிப்படக்‌ கூறாது மறைத்துக்‌ கூறுதலும்‌ 
உண்டு என்பது பெறப்படும்‌ என்பர்‌, 


9, அடுத்துவரும்‌ சூத்திரம்‌ மறைத்துக்கூறும்‌ கூற்று வகையிலாகிய உள்ளுறை 
ட த ன்‌ ர ள்‌ ௩ ர ச ப்‌ டி ௩ ௬ ச 
கூறுகின்‌ இதாதலின்‌, வாயில்களாவார்‌ தலைமக்களிடத்தே தாம்‌ சொல்லக்‌ கருதிய. 
4 து க ௯ ட) ஈர ௬. 5 ° டி. i [3 
தனை மறைத்‌ துக்கூறாது வெளிப்படக்‌ கூறுதல்‌ வேண்டும்‌ என விதித்தலும்‌ மறைத்‌. 
துக்‌ கூறும்‌ கிளவியாகிய உள்ளுறை வாயில்கட்கு உரியதன்‌ றென விலக, இ 


ல௯ஃஞத்லும்‌ இந்‌ 
நூந்பாவின்‌ நோக்கம்‌ என்பது இளம்பூரணர்‌ கருத்தாகும்‌. 


உ. ட்‌ 7 04 ர க ல ட ட ம்‌ ்‌ 
8. வாயிற்கிளவியாவது, தோழியும்‌ தலைவியும்‌ தம்பால்‌ வாயிலாய்‌ வ 


டத்‌ 


டன்‌ ந்தார்க்கு 
மறுத்துரைக்கூற்று. வெளிப்படக்கீளத்தலாவது தாம்‌ கூறக்‌ கருதிய குந்‌ ட்‌ 


றங்களை 
வினங்கக்‌ கூறுதல்‌. தாவின்று உரிய என்றது, குற்றத்தை இவ்வாறு வெளிப்படக்‌ 
கூறு வேண்டியுளதே என்னும்‌ வருத்தம்‌ மனத்தில்‌ நிகழ்தலின்‌,றியே. துணிஈது கூறு 
தல்‌, தா என்பது வருத்தம்‌ என்னும்‌ பொருளில்‌ வந்த உரிச்சொல்‌, 


பொருளியல்‌ - நூற்பா ௪௪ ௫௫ 


இஃது, ஆற்றாமை வாயிலாகத்‌ தலைவன்‌ வந்துழித்‌ தலைவி 

வெளிப்படக்‌ கூறியது. இது தோழிக்கும்‌ உரித்து. ன க | 
'எரியகைந்‌ தன்ன .தாமரை யிடையிடை ப 

யார்ப்பினும்‌ பெரிதே! (அகம்‌. 116) 


இகனுள்‌ £*‘நாணினலை மன்ற” எனத்‌ தோழி கூறி அலரா 
கின்றாலென வெளிப்படக்‌ கிளத்தலின்‌ வழுவாயமைந்தது, 


““அகலநீ துறத்தலி னழுதோவா வுண்கணெம்‌ 
புதல்வனை மெய்தீண்டப்‌ யொருந்துத லியைபவால்‌ 
நினக்கொத்த நல்லாரை நெடுநகர்த்‌ தந்துநின்‌ 
தமர்பாடுந்‌ தணங்கையு எரவம்வந்‌ தெடுப்புமே'' (கலி,70) 

இது தலைவி கூற்று. | 


உரிய' வென்றதனால்‌ தோழி வாயிலாகச்‌ சென்றுழித்‌ 
தலைவி வெளிப்படக்‌ கூறுதலுங்‌ கொள்க. அஃது “இம்மை 
யுலகு”? என்னும்‌ (66) அகப்பாட்டினுட்‌ காண்க. 


இவை இங்ஙனம்‌. வெளிபடக்‌ களத்தலின்‌ வழுவாய்‌ அமைந்‌ 
தன. (௪௭) 


ஆய்வுரை : 


இது, கற்பியல்‌ வாழ்க்கையில்‌ வாயில்களாவார்க்குரியதோர்‌ 
தீறம்‌ உணர்ததுகின்றது, 


(இ-ள்‌). வாயில்களாவார்‌ தாம்‌ கூறுதற்குரிய கூற்றுக்‌- 
களைத்‌ தத்தமக்குரிய சொல்வகைகளில்‌ வெளிப்படக்கூறுதல்‌ 
வருத்தமின்றியுரிய எ-று, 


வாயிற்கிளவி தத்தம்‌ கூற்றே வெளிப்படக்கிளத்தல்‌ உரிய 
என. இயையும்‌. . வாயில்களாவார்‌ தோழி முதல்‌: கண்டோர்‌ 
இறுதியாக மேற்கற்பியலிற்‌ கூறப்பட்ட பன்னிருவர்‌... அவருள்‌ 
கற்பியல்‌ வாழ்ககையில்‌ வாயிலாதற்குரிய பாணர்‌ முதலியோரைக்‌ 
குறித்ததே இச்சூத்திரமெனக்கொள்ளுதல்‌ பொருததமுடையதாகும்‌. 


௨௩௮. உடனுறை உவமம்‌ சுட்டுநகை சிறப்பெனக்‌ 
கெடலரு மரபின்‌ உள்ளுறை ஐந்தே. 


௱௪௪ தொல்காப்பியம - பொருளாதிசாரம்‌ 


இளம்பூரணம்‌ : 


என்‌--எனின்‌ உள்ளுறையாமாறு உணர்த்துதல்‌ நுதலிற்று. 


( இ-ள்‌ ) உடனுறையும்‌ உவமமும்‌ சுட்டும்‌ நகையும்‌ சிறப்‌ 
பும்‌ எனக்‌ கெடலரு மரபினை உடைய உள்ளுறை ஐந்துவகைப்‌ 


படும்‌ என்றவாறு. 


உள்ளுறையாவது பிறிதொருபொருள்‌ புலப்படுமாறு நிற்ப 
தொன்று. அது கருப்பொருள்‌ பற்றிவருமென்பது அகத்திணையிய 
லுள்‌ ( அகத்திணை. ௫0 ) கூறப்பட்டது. 


உடனுறையாவது உடனுறைவ தொன்றைச்‌ சொல்ல, அத 
னானே பிறிதொரு பொருள்‌ விளங்குவது. 


“விளையா டாயடுமாடு வெண்மணல்‌ அழுத்தி 
மறந்தனம்‌ துறந்த காழ்ழளை யகைய 
நெய்பெய்‌ தீம்பால்‌ பெய்தினிது வளர்ப்ப 
நும்‌ மினுஞ்‌ சிறந்தது நுவ்வை யாகுமென்று 
அன்னை கூறினள்‌ புன்னையது சிறட்பே 
அம்ம நாணுதும்‌ நும்மொடு நகையே 
விருந்திற்‌ பாணர்‌ விளரிசை கடுப்ப 
வலம்புரி வான்கோடு நரலும்‌ இலங்குநீர்த்‌ 
துறைகெழு கொண்கநீ நல்கின்‌ 
நிறைபடு நீழற்‌ பிறவுமா ௬ுளவே.”* (நற்‌. ௧௪௩) 


இதனுள்‌ *புன்னைக்கு நாணுதும்‌” எனவே, அவ்வழித்தான்‌ 
வளர்த்த புன்னையென்றும்‌, *பல்காலும்‌ அன்னை வருவள்‌? என்றுட 
னுறைகூறி விளக்கியவாறு.? பிறவுமன்ன. 

1, *உள்ளுறையைந்தே” என : உடனுறை முதலாகவுள்ள ஐந்திணையும்‌ 
உள்ளுறையென்ற பெயரால்‌ தொல்காப்பியனார்‌ குறிப்பிடுதலால்‌ 'உள்ளுறையாவது 
பிறிதொரு பொருள்‌ புலப்படுமாறு நிற்பதொன்று?” என ஐந்தற்கும்‌ பொதுவாக 


விளக்கம்‌ தந்தார்‌ இளம்பூரணர்‌. 


2. தன்னுடன்‌ உறைவது ஒன்றைச்‌ சொல்ல அதனாலே பிறிதொரு பொருள்‌ 
சூதிப்பா கப்‌ புலப்படும்படி செய்தல்‌ உடனுறையெனப்படும்‌. *நும்மினுஞ்‌ சிறந்தது 
நுவ்வையாகும்‌ என்று அன்னை கூறினள்‌ புன்னையது ௩லனே? எனத்‌ தம்முடன்‌ 
உறைவதாகிய புன்னையினைக்‌ கூறியது “பலகாலும்‌ இங்கு அன்னை வருவான்‌ £ 


என்ற குறிப்புப்பொருளைத்‌ தந்தமையின்‌ உடனுறை: யென்னும்‌ உள்ளுறையாயிற்று. 


பொருளியல்‌ - நூற்பா ௪௭ ௪௪ 


உவமம்‌ என்பது உவமையைச்‌ சொல்ல உவமிக்கப்படும்‌ 
பொருள்‌ தோன்றுவது. 


**0வெறிகொள்‌ இனச்சுரும்பு பேய்ந்ததோர்‌ காவிக்‌ 
குறைபடுந்தேன்‌ வேட்டும்‌ குறுகும்‌--நிறைமதுச்‌ சேர்ந்து 
உண்டாடும்‌ தன்முகத்தே செவ்வி உடையதோர்‌ 
வண்டா மரைப்பிரிந்த வண்டு.'' (தண்டி. டுக உரை). 


இது வண்டைக்‌ கூறுவாள்‌ போலத்‌ தலைமகள்‌ பரத்தையிற்‌ 
பிரிவு கூறுதலின்‌ உள்ளுறையுவமம்‌ ஆயிற்று,” 


சுட்டு என்பது ஒரு பொருளைச்‌ சுட்டிப்‌ பிறி3தார்‌ பொருட்‌ 
படுதல்‌. 


“ஈடு தாடிநோக்கி மென்தோளும்‌ நோக்கி அடிநோக்கி 
அஃதாண்‌ டவள்செய்‌ தது.” (குறள்‌. ௧௨௭௧௯) 


இதனுள்‌ இப்‌ பூப்பறிப்பேமாயின்‌ வளைகழன்று தோள்‌ 
மெலிய நடத்தல்‌ வல்லையாக வேண்டும்‌ என ஒருபொருள்‌ சுட்டித்‌ 
தந்தமை காண்க. 


நகையாவது நகையினாற்‌ பிறிதொரு பொருளுணர நிற்றல்‌. 


₹“அசையியற்‌ குண்டாண்டோ ரேஎர்யான்‌ நோக்கப்‌ 
பசையினள்‌ பைய நகும்‌. (குறள்‌. ௧0௧௮) 


இதனுள்‌ நகையினாற்‌ பிறிதோர்‌ குறிப்புத்‌ தோன்‌ றியவாறு 

1, “உவமம்‌” என்றது, இங்கு உள்ளுறையுவமையினை, இதன்‌ இலக்கணம்‌ 
அகத்திணையியல்‌ டம, ௫௧-ஆம்‌ சூத்திரங்களில்‌ விரித்துரைக்கப்‌ பெற்றது. 

குறிப்புக்கண்டு தலைமகனுக்குத்‌ தோழி சொல்‌- 


2. இத்திருக்குறள்‌ தலைமகள்‌ ௬ 
லியதாகும்‌. “தலைமகள்‌ தன்‌ தோவில்‌ அடலிக்த தோள்வளையை முதலில்‌ கோக்கி 
அதன்பின்‌ தன்‌ மெல்லிய தோளையும்‌ கோக பிப்‌ பின தன்‌ அடியையும்‌ நோக்கித்‌ தன்‌ 
குறிப்புப்‌ புலப்படச்‌ செய்தாள்‌ எனவரும்‌ இத்திருக்குறளில்‌, தலைவர்‌ பரியின்‌ இத்‌- 
தொடி தோளில்‌ நில்லா, தோளும்‌ மெலியும்‌, இவ்விரண்டும்‌ நிகழாமல்‌: என்பாதங்க- 
ளாகிய நீவிர்‌ தலைவரொடு உடன்‌ செல்லுதற்கு முக்நுதல்‌ வேண்டும்‌? என உடன்‌ 
போதற்‌ குறிப்பினைப்‌ புலப்படுத்தும்‌ நிலையில்‌ அமைவது எனத்‌ தலைமகளது நிலை 
மையினைச்‌ சுட்டிக்‌ கூறுந்திறத்தால்‌ அவள்‌ கருதியது உடன்போக்கு எனப்‌ 
பிறிதொரு பொருளையும்‌ சுட்டிததந்தமையின்‌ இது ௬ட்டு என்னும்‌ உள்ளு” 
யாயிற்று. 


[த தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 
காண்க.! 


இறப்பு என்பது இதற்குச்‌ சிறந்தது இஃது எனக்‌ கூறுவத 
னானே. பிறிதோர்‌ பொருள்‌ கொளக்‌ கிடப்பது.” (௪௭) 


நச்சினார்க்கினியம்‌ * 


இது, மேல்‌ வெளிப்படக்‌ களப்பன கூறிப்‌ பீன்‌ வெளிப்‌ 
படாமற்‌ இளக்கும்‌ உள்ளுறை இனைத்தென்கின்றது. 


( இ-ள்‌.) உடனுறை-நான்கு நிலத்தும்‌ உளவாய்‌ அத்‌ 
நிலத்துடனுறையுங்‌ கருப்பொருளாற்‌ பிறிதொன்று பயப்ப 
மறைத்துக்‌ கூறும்‌ இறைச்சியும்‌; உவமம்‌- அக்‌ கருவாற்‌ கொள்ளும்‌ 
உள்ளுறையுவமமும்‌ ஏனையுவமமும்‌; சுட்டு- உடனுறை யுவமமும்‌ 
அன்றி 3 நகையுஞ்‌ சிறப்பும்‌ பற்றாது வாளாது ஒன்று நினைந்து 
ஒன்று சொல்வனவும்‌ அன்புறு. தகுந இறைச்சியுட்‌ சுட்டிவருவன - 
வும்‌; நகை-நகையாடி ஒன்று நினைத்து ஒன்று கூறுதலும்‌; சிறப்‌- 
பென-ஏனையுவமம்‌ நின்று உள்ளுறை யுவமத்தைத்‌ தருங்‌ 
கரு)பொருட்குச்‌ சிறப்புக்‌ கொடுத்து நிற்றலும்‌ என்று; கெடலரும்‌ 
மரபின்‌ உள்ளுறை ஐந்தே-கெடுதலரிதா கிய முறைமையினையுடைய 
உள்ளுறை ஐந்து வகைப்படும்‌ (எஃறு,) 


ஒன்றனை உள்ளுறுத்து அதனை வெளிப்படா மற்‌ கூறலின்‌ 
அவற்றை உள்ளுறையாமென்றார்‌.* 

1. தன்னைகோக்கி மகிழ்ந்த தலைமகளைக்‌ கண்ட தலைவன்‌ யான்‌ காதலால்‌ 
கோக்க இவள்‌ நெகிழ்ந்து தனக்குள்ளே மெல்ல நகுகின்றாள்‌. ஆதலால்‌ நுடங்கிய 
இயல்பினையுடையாளாகிய இவளது புன்முறுவலின்‌ கண்ணே தோன்‌ றுகின்‌றதொரு 
நன்‌ மைக்குறிப்பு உண்டு”? எனக்கூறுவதாக அமைந்த திருக்குறளில்‌, தலைமகளது 
முறுவலால்‌ அவன்‌: ட்‌ கொண்ட பிறிதொரு குறிப்புத்‌ தோன்றியது ௩கையென்‌ - 
னும்‌ வட டல்‌ 


2. சிறப்பு என்னும்‌. உள்ளுறைக்கு இளம்பூரணருரையில்‌ எடுத்துக்காட்டு 


இல்லாமையால்‌. அவர்கொண்ட சிறப்பென்னும்‌ தண்டம்‌ பட்டன்‌ வ கதி 
தெரிந்து கொள்ள. இயலவில்லை, 


3. இவ்வுரைத்தொடர்‌ (உடனுறையுமுவமுமன்‌ நி! என்றிருத்தல்‌ வேண்டும்‌; 


4, தான்‌ கூறக்கருதியதொன்றனையுள்ளே மறைத்து அதனை வெளிப்‌ 
படாமழ்‌ கூறுதலின்‌ உள்ளுறையென்பது காரணப்பெயராம்‌, 


பொருளியல்‌ - நூற்பா ௪௪ ௪௯ 
*“இறைச்௪ தானே” (தொல்‌, பொ... 229) *இறைச்சியிற்‌ 

பிறக்கும்‌' (தொல்‌, பொ, 230) என்பனவற்றுள்‌ இறைச்சிக்குக்‌ 

காரணங்‌ காட்டினாம்‌ உவமம்‌ உவமவியலுட்‌ காட்டுதும்‌, 


“*பெருங்கடல்‌ முகந்த பல்கிளைக்‌ (கொண்மூ 
இருண்டுயர்‌ விசும்பின்‌ வலனேர்பு வளைஇப்‌ 
போர்ப்புறு முரசின்‌ இரங்கி முறைபுரிந்‌ 
தறநெறி பினழையாத்‌ திறனறி மன்னர்‌ 
அருஞ்சமத்‌ தெதிர்ந்த பெருஞ்செய்‌ ஆடவர்‌ 
கழித்தெறி வாளின்‌ நளிப்பன விளக்கும்‌ 
மின்னுடைக்‌ கருவியை ஆடி நாளுங்‌ 
கொன்னே செய்தியோ அரவம்‌ பொன்னென 
மலர்ந்த வேங்கை மலி9தொாடர்‌ அடைச்சிப்‌ 

₹*பொலிந்த ஆயமொடு காண்டக இயலித்‌ 
தழலை வாட்தியுந்‌ தட்டை யோப்பியும்‌ 
அழலேர்‌ செயலை யந்சளிர்‌ ததைஇயுங்‌ 
குறமகள்‌ காக்கு மேனற்‌ 

புறழந்‌ தருதியோ வாழிய மழையே.” (அகம்‌. 188) 


இதனுட்‌ கொன்னே செய்தியா அரவமென்பதனாற்‌ 
பயனின்றி அலர்விளைத்தியோவெனவுங்‌ கூறி ஏனற்புறமுந்‌ 
தருதியோ என்பதனால்‌ வரைநீது கொள்வையோ வெனவுங்‌ கூறித்‌ 
தலைவனை மழைமேல்‌ வைத்துக்‌ கூறலிற்‌ சுட்டாயிற்று. கொன்னே 
செய்தியோ என்றதனால்‌ வழுவாயினும்‌ வரைதல்‌ வேட்கை 
யாற்‌ கூறினமையின்‌ அமைந்தது. 


“அன்புறு தகுந' (தொல்‌. பொ. 221) என்பதனுள்‌ ஏனை 
யதற்குக்‌ காரணங்‌ காட்டினாம்‌.” 


விளையா டாயமொடு பிறவுமா ருளவே,”” (நற்‌. 172) 


இதனுட்‌ புன்னைய அன்னை நுவ்வையாகுமென்றதனான்‌ 
இவளெதிர்‌ நும்மை நகையாடுத லஞ்சுதுமென நகையாடிப்‌ 
பகற்குறி யெதிரே கொள்ளாமைக்‌ குறிப்பினான்‌ மறைத்துக்‌ 

1, இத்தொடர்‌ *இறைச்சிக்குதாரணங்காட்டினாம்‌? என்றிருத்தல்‌ வேண்டும்‌. 

2. *அன்புறுதகு௩ என்பதனுள்‌ ஏனையதற்குதாரணங்காட்டினாம்‌? என்றி. 
ரு த்தல்வேண்டும்‌, 


ஈடும்‌ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


கூறி மறுத்தவாறு காண்க, இதனைச்‌ செவ்வனங்‌ கூறாமையின்‌ 


அமைத்தார்‌. 


“உள்ளுறை யுவம மேனை யுவமம்‌ (தொல்‌. பொ, 46) 
என்னுஞ்‌ சூத்திரத்து “விரிகதிர்‌ மண்டிலம்‌”' (கலி, 71) என்னும்‌ 
மருதக்சலியுட்‌ சிறப்புக்‌ கொடுத்து நின்றது காட்டினாம்‌. 


அறத்தொடு நிலையும்‌ பொழுதும்‌ ஆறும்‌ முதலியனவுஞ்‌ 
சவ்வனங்‌ கூறப்படுதலின்‌ இவை கரந்தே கூறப்படுதலிற்‌ 
"கெடலரு மரபின்‌' என்றார்‌.! இவை தோழிக்குந்‌ தலைவிக்கும்‌ 
உரியவாறு செய்யுட்களை நோக்கியுணர்க.£ | 


ஆய்வுரை : 
இது மறைத்துக்கூறும்‌ கிளவியாகிய உள்ளுறையின்‌ வகை 
உணர்த்துகின்றது, . 


(இ-ள்‌) உடனுறை, உவமம்‌, சுட்டு, நகை, சிறப்பு எனக்‌ 
கேடிலலாத மரபினையுடைய உள்ளுறை ஐந்து வகைப்படும்‌ எ-று. 


கருதிய பொருளை வெளிப்படக்கூறாது, தன்னோடு உடனுஃ 
றைவதொன்றைச்‌ சொல்லி அதன்‌ பயனாகத்‌ தான்‌ கருதிய பொரு 
ளைக்‌ குறிப்பிற்‌ புலப்படச்‌ செய்தல்‌ உடனுறையெனப்படும்‌. 
உவமையைச்‌ சொல்ல அதனால உவமிக்கப்படும்‌ பொருள்‌ புலப்‌ 
படச்‌ செய்தல்‌ உள்ளுறையுவமம்‌ எனப்படும்‌. ஒரு பொருளைச்‌ 
சுட்டிக்கூறி அதனாற்‌ பிறிதோர்பொருள்‌ புலப்படச்‌ செய்வது 
சுட்டென்னும்‌ உள்ளுறையாகும்‌, நகைக்குறிப்பினாற்‌ பிறிதோர்‌ 
பொருள்‌ புலப்படச்‌ செய்தல்‌ நகை என்னும்‌ உள்ளுறையாகும்‌. 
இதற்குச்‌ சிறந்தது இது எனக்‌ கூறுவதனானே பிறிதோர்‌ பொருள்‌ 
தோன்றக்‌ கூறுவது சிறப்பு என்னும்‌ உள்ளுறையாம்‌ என்பது 
இளம்பூரணர்‌ தரும்‌ விளக்கமாகும்‌. 

1. இவ்வுள்ளுறை மைந்தும்‌ தாம்‌ சொல்லக்‌ கருதிய பொருளை மறைத்தே 
கூறப்படுதலின்‌ கெடுதலரிதாகிய முறைமையுடைய உள்ளுறை ஐந்து என அடை 
புணர்த்தோதினார்‌, 

2. இவ்வுள்ளுறையைக்தும்‌ தோழி கூற்றிலும்‌ தலைவி சுற்றிற்கும்‌ உரிய வாய்‌ 
வருதலன்றி ஏனையோர்‌ கூற்றுக்களில்‌ இடம்‌ பெறுதலில்லை என்பதனை அகத்‌. 
கிணைச்‌ செய்யுட்‌ களாகிய இலக்கியங்களை கோக்கியுணர்ந்து கொள்க என்பார்‌, 
“இவை தோழிக்கும்‌ தலைவிக்கும்‌ உரியவாமாறு செய்யுட்களை கோக்கியுணர்சு* 


என்றார்‌ ஈச்சினரர்க்கினியர்‌, 


பொருளியல்‌ - நூற்பா ௪௮ ட 


இணி, உடனுறையென்பது, நிலத்துடன்‌ உறையுங்‌ கருப்‌ 
பொருளாற்‌ பிறிதொரு பொருள்‌ தோன்ற மறைத்துக கூறும்‌ 
இறைச்சி, உவமமாவது அக்கருப்பொருளாற்‌ கொள்ளும்‌ உள்ளு 
றையுவமும ஏனையுவமும்‌. நகையும்‌ சிறப்பும்‌ பற்றாது ஒன்று 
நினைந்து ஒன்று கூறுதலும்‌ அன்புறுதற்குத்‌ தகுவனவற்றை 
இறைச்சியுட்‌ சுட்டுதலும்‌ சுட்டென்னும்‌ உள்ளுறையாகும்‌, 
நகைக்குறிப்புத்‌ தோன்ற ஒன்று நினைந்து ஒன்று கூறுதல நகை 
யென்னும்‌ உள்ளுறையாகும்‌, உள்ளுறையுவமத்தகைத்‌ தரும்‌ கருப்‌ 
பொருட்கு ஏனையுவமம்‌ அடை மொழியாய்‌ நின்று சிறப்புக்‌ 
கொடுத்து நிற்பது சிறப்பென்னும்‌ உள்ளுறையாகும்‌. இவை 
ஐந்தும்‌, தான்‌ சொல்லக்‌ கருதிய பொருளை உள்ளுறையாகக்‌ 
தன்னகத்துட்கொண்டு அதனை வெளிப்படக்‌ கூறாது மறைத்துக 
கூறுதலின உளளுறையெனப்பட்டன என்பது நச்சினார்க்கினியர்‌ 
தரம விளக்கமாகும்‌, 


இங்குக்‌ கூறப்பட்ட உள்ளுறை ஐந்தனுள்‌ உடனுறை என்பது 
இறைச்சியையும்‌ உவமம்‌ என்பது உள்ளுறையுவமத்தினையும்‌ 
சுட்டு என்பது அன்புறுதகுந இரைச்சியுட்‌ சுட்டுதலையும குறித்தன 
எனக்‌ கொளளுதலே பொருததமுடையதாகும்‌. நகைக்‌ குறிப்புத்‌ 
தோன்ற ஒன்று நினைந்து ஒன்று கூறுதல்‌ நகை என்னும்‌ உள்ளு 
றையாகும்‌ என நச்சினார்க்கினியர்‌ தரும்‌ விளக்கம்‌ ஏற்புடைய 
தேயாகும்‌. உடனுறைக்கும்‌ நகைக்கும்‌ இளம்பூரணர்‌ தரும்‌ 
விளக்கமும்‌ எடுததுக்காட்டும்‌ கூறிதத அவ்வந்‌ நிகழ்ச்சிக்கு 
மட்டுமின்றி ஏனையவற்றிற்குச்‌ செல்லாமையின்‌ அவற்றை 
உளளுறைக்குளிய வகையாகக்‌ கொளளுதற்கு இயலவில்லை. 
இளம்பூரணர்‌ சுட்டென்னும்‌ உள்ளுறைக்கு எடுததுக்‌ காட்டிய 
தொடிநோக்கி” (1279) என வரும திருக்குறள்‌ குறிப்பறிவுறுத்தல்‌” 
என்ற தலைப்பில தலைமகள்‌ குறிப்பினை வெளியிட்டுரைப்‌- 
பதாகலின்‌ அதனை மறைத்துக்‌ கூறும்‌ உள்ளுறை வகையாகக்‌ 
கொளளுதற்கியலவில்லை. இனிச்‌ சிறப்பென்னும்‌ உள்ளுறைக்கு 
'இளம்பூரணருரையில்‌ எடுத்துக்காட்டு எதுவும்‌ காணப்பெறாமை- 
யால்‌ நச்கினார்க்கினி௰ர்‌ தரும்‌ விளக்கததினையே இப்போதைக்கு 
ஏற்புடையதாகக்கொளளலாம்‌, 


௨௩௯. அந்தமில்‌ சிறப்பின்‌ ஆயெ இன்பம்‌ 
தன்வயின்‌ வருதலும்‌ வகுத்த பண்பே. 


ஈட தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 
இளம்‌ பூரணம்‌ : 


என்‌ எனின்‌. இதுவும்‌ உள்ளுறைப்‌ பாற்படுவதோர்‌ பொருள்‌ 
உணர்த்துதல்‌ நுதலீற்று. 


(இ-ள்‌.) அந்தமிலாத சிறப்பினாகிய வின்பத்திடத்து உள்‌- 
ளுறைப்‌ பொருண்மை வருதலும்‌ வகுத்த. இயல்பு என்றவாறு. 


“அந்தமில்‌ சிறப்பு” என்பது மேன்மேலுஞ்‌ சிறப்புச்‌ செய்தல்‌ 


"நுண்‌ எழில்‌ மாமைச்‌ சுணங்கணி ஆகம்தம்‌ 

கண்ணோடு தொடுத்தென நோக்கியும்‌ அமையார்‌ என்‌ 
ஒண்ணு தல்‌ நீவுவர்‌ காதலர்‌ மற்றவர்‌ 

எண்ணுவ. தெவன்கொ லறியேன்‌ என்னும்‌,” (கலி, ௪) 


என்றவழி, இன்பத்தின்‌ கண்ணும்‌ பிறிதோர்‌ பொருள்‌ உண்‌ 
டென்பது தோற்றுகின்றது. (௪௮) 


இது, முற்கூறிய உள்ளுறைபற்றித்‌ தலைவற்கு வருவேதோர்‌ 
வழுவமைக்கின்றது. 


(இ-ள்‌. ஆக்க? அந்தமில்‌ சிறப்பின்‌ இன்பமும்‌-முற்‌ 
கூறிய உள்ளுறை ஐந்தானும்‌ அவர்களுண்டாக்கிய முடிவிலாகு 

1. முடிவில்லாத சிறப்பினைச்‌ செய்தலாலுளதாகிய இயன்பத்தின்‌ கண்ணே 
உள்ளுறையாகப்‌ பிறிதொரு பொருள்‌ தோன்றுதலும்‌ முன்வகுத்துரைக்கப்பட்ட 
உள்ளுறையின்‌ இயல்பாகும்‌ என்பது இச்சூத்திரத்திற்கு இளம்பூரணர்‌ கண்ட 
பொருளாகும்‌. 


* அக்தமில்சிறப்பின்‌ ஆகிய இன்பம்‌ தன்வயின்‌ (உள்ளுறை) வருதலும்‌ வகுத்த 
பண்பே” என மேலைச்‌ சூத்திரத்திலுள்ள “உள்ளுறை” என்பதனை அதிகாரத்தால்‌ 
வருவித்துரைப்பர்‌ இளம்பூரணர்‌, 


2. தலைவன்‌ தலைவியுடன்‌ அன்பினாற்‌ கலந்து அளவளாவி மகிழும்‌ இன்ப 
நிலையிலே தலைவியின்பாற்‌ பேரன்புடையனாய்‌ அவன்‌ மேன்‌ மேலும்‌ செய்த 
சிறப்பின்‌ கண்ணே கடமை கருதித்‌ தலைமகளைச்‌ சிலகாள்‌ பிரிக்திருக்கப்போகின்‌ 
ஹோம்‌ என்னும்‌ பிரிதலுணர்வு தோன்றி! தலைவர்‌ செய்யும்‌ இச்சிறப்பு ஈம்மைப்‌ 
3ரிந்து செல்வதா யிருக்கும்‌! எனத்‌ தலைவியுணரும்‌ வண்ணம்‌ உள்ளுறை பொகு- 
வாய்க்‌ கூறலன்றிச்‌ செயலால்‌ வெளிப்படுதலின்‌ இதுவும்‌ முற்கூறிய உள்ளுறை. 
பீன்பாற்‌ படுவதாயீற்று, ப 


ச்‌ தக தப ல்ச்‌ ௪ ௪ [1 ௩ - ௩ 
3. “ஆகியவின்பம்‌' எனப்பாடங்கொண்டார்‌ இளம்பூரணர்‌, 


பொருளியல்‌ - நூற்பா ௫௮ எக 


சிறப்பினையுடைய இன்பம்‌; தன்வயின்‌ வருதலும்‌ வகுத்த பண்பு- 
தலைவன்‌ கண்ணும்‌ நிகழ்ந்து இன்டஞ்‌ செய்தலுங்‌ காமத்துக்கு 
மூகுலாசிரியன்‌ வகுத்த இலக்கணம்‌ (எ-று.) 


தலைவன்‌ தன்மை என்ப தொன்றின்றி நந்தன்மையெனக்‌ 
கருதுகலின்‌ யாம்‌ ஒன்றை நினைந்து ஒன்று கூறினும்‌ அவன்‌ 
முனியாது இன்பமெனக்‌ கொள்வனெனக்‌ கூறியவற்றை அவன்‌ 
இவை இன்பந்‌ தருமென்றே கோடலின்‌ வழுவமையப்பட்டன. 
உதாரணம்‌ முற்காட்டியவற்றுட்‌ காண்க, 1 (௪௯) 


ஆய்வுரை : 


இஃது  அகத்திணையொழுகலாற்றில்‌ மறைத்துக்‌ கூறும்‌ 
கூற்றுவகையாகிய உள்ளுறையால உளதாம்‌ பயனகூறுகினறது. 


( இ-ள்‌) முடிவில்லாத சிறப்பினையுடைய அகத்திணை 
யொழுகலாற்றல்‌ உளதாகிய இன்பம்‌ இத்தகைய உள்ளுறையிலே 
விளங்கித தோன்றும்படி செய்த சிறப்பும்‌ முன்னைச்‌ சான்றோர்‌ 
வகுத்துரைத்த பண்புடைய சொல்லாடல்‌ முறையால்‌ விளைந்ததே 
எ-று. 


தோழியும்‌ தலைவியும்‌ தலைவனுடன்‌ உரையாடுங்கால்‌ 
தம்‌ உள்ளக்கருத்தினை வெளிப்படக்றாது மறைத்துக்‌ கூறு 
தலா கிய இவ்வுரையாடல்‌ முறை இதனைக்கேட்கும்‌ நுண்ணு- 
ணர்வினார்க்கு இன்பந்தரவல்லதாகும்‌, நம்முடைய தலைவன்‌ தன்‌ 
தன்மையென்பதொன்றின்றி நம்‌ தன்மையன்‌ என்றுகருதுதவின்‌, 
யாம்‌ ஓன்று நினைந்து ஒன்று கூறினும்‌ அவன்‌ அச்சொற்களைக்‌ 
கேட்டு வெகுளாது இன்பமெனக்‌ கொள்வன்‌ என்ற கருததால்‌ 
தலைவியும்‌ தோழியும்‌ தலைவனுடைய குறைகளைக்‌ குறிப்பாகப்‌ 
புலப்படுத்தி இடித்துரைக்கும்‌ நிலையிற்‌ கூறப்பட்ட உள்ளுறைப்‌ 
பொருண்மையினைக்‌ கேட்டுணர்ந்த தலைவன்‌ *இவை இன்பத்‌ 
கரும்‌ என்றே ஏற்றுக்கொள்வானாதலால்‌ இத்தகைய உள்ளுறைப்‌ 
பொருண்மையால்‌ தலைமக்களது இன்பவுணர்வு வளர்ந்து சிறக்‌ 
கும என்பதனை ஆசிரியர்‌ இச்‌ சூத்திரத்தாற்‌ புலப்படுத்தியவாறு 
காணலாம்‌, 


1, ‘தலைவன்‌ தன்‌ தன்‌ தன்மையென்ப தொன்றின்றி கந்தன்மையனெனகல்‌ 


கருதுதலின்‌? என்றிருத்தல்‌ வேண்டும்‌ 


டு. தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


௨௪௰, மங்கல மொழியும்‌ அவையல்‌ மொழியும்‌ 
மாறில்‌ ஆண்மையில்‌ சொல்லிய மொழியுங்‌ 
கூறிய மருங்கிற்‌ கொள்ளும்‌ எனப. 

இளம்பூரணம்‌ : 

என்‌-- எனின்‌, இதுவும்‌ உள்ளுறைப்‌ பாற்படுவதோர்‌ சொல்‌ 
உணர்த்துதல்‌ நுதலிற்று. 

(அஇ-ள்‌.) மங்கலமொழி முதலாகச்‌ சொல்லப்பட்டனவும்‌ 
உள்ளுறைப்‌ பாற்படும்‌ என்றவாறு, 

மங்கலமொழியாவது-மங்கலத்தாற்‌ கூறுஞ்சொல்‌, அது 
செத்தாரைத்‌ தஞ்சினார்‌ என்றல்‌, 

அவையல்‌ மொழியாவது இடக்க ரடககிக்‌ கூறுதல்‌. அது 
கண்‌ கழீஇ வருதும்‌ என்றல்‌. 

மாறிலாண்மையிற்‌ சொல்லிய மொழியாவது ஒருவனைச்‌ 
சிங்கம்‌ வந்த தென்றாற்போற்‌ கூறுவது. 

அவையெல்லாஞ்‌ சொல்லாற்‌ பொருள்படாமையின்‌ உள்ளு- 
றைப்‌ பாற்படும்‌.! இன்னும்‌ இவ்வாற்றாற்‌ பொருள்‌ கொள்ளுமாறு 
*ஒல்லுவ தொல்லும்‌” என்னும்‌ புறப்பாட்டினுள்‌ (புறம்‌, ௧௯௬) 
“நோயில ராகநின்‌ புதல்வர்‌” எனவும்‌ “சிறக்கநின்னாளே” எனவும்‌ 
வரும்‌ மங்கலச்‌ சொல்‌ கெடுஈ என்னும்‌ பொருள்பட்டவாறு காண்க, 

““இதுவுமோர்‌ ஊராண்மைக்‌ கொத்த படிறுடைத்து?? 
(கலி. ௮௯) என்றது தீயொழுக்கம்‌ ஒழுகினாய்‌ என இடக்கரடக்கி 
அவையல்மொழியால்‌ ஒழுக்கக்‌ குறைபாடு கூறியவாறு. (௪௯) 

“வைகிய மொழியும்‌” எனவும்‌ *கூறியல்‌ மருங்கின்‌” எனவும்‌ 
பாடங்‌ கொண்டார்‌ நச்சினார்க்கினியர்‌, 
நச்சினார்க்‌கனியம்‌ : 

இது, மேன்‌ மூன்றுபொருளும்‌ வழுவாயகமக என்றலின்‌ 
எய்தாத தெய்வித்தது 2 


1. மங்கலமொழி, அவையல்மொழி, ஆண்மையிற்‌ சொலியமொழி என்னும்‌ 
இவையெல்லாம்‌ சொல்லால்‌ வெளிப்படப்பொருள்‌ தராது மறைந்த பொருளை. 
புணர்‌ த்துதலால்‌ இவையும்‌ ஒருவகை உள்ளுறையின்பாற்படும்‌ என்பதாம்‌, 


2. “அவையல்மொழியும்‌? என்பது இளம்பூரணர்‌ கொண்ட பாடம்‌. 


பொருளியல்‌ - நூற்பா ௪௯ ஈடுடு 


(இ-ள்‌.) மங்கலமொழியும்‌ - தலைவற்குத்‌ தீங்கு வருமென்‌ 
றுட்கொண்டு தோழியுந்‌ தலைவியும்‌ அதற்கஞ்ச அவனை வழுத்து 
தலும்‌; வைஇய மொழியும்‌! _ தலைவன்‌ தம்மை வஞ்சித்தானா 
கத்‌ தலைவியுந்‌ தோழியுங்‌ கூறலும்‌; வைஇய மொழி: தங்கை 
வைத்த மொழியுமாம்‌; மாறில்‌ ஆண்மையிற்‌ சொல்லிய மொழி 
யும்‌ - மாறுபாடில்லாத ஆளுந்தன்மையிடத்தே பழிபடக்‌ கூறிய 
மொழியும்‌; கூறியன்‌ மருங்கிற்‌ கொள்ளும்‌ என்ப - வழுவமைதி 
யாகக்‌ கூறிய இலக்கணத்திடத்தே கொள்ளும்மொழி யென்று 
கூறுவர்‌ அசிரியர்‌ (௭--று.) 


**நோயிலராக நங்காதலர்‌”' (அகம்‌. 114) எனவுங்‌ “காந்த 
ளுஞ்‌ செய்வினை முடிக்கத்‌ தோழி” எனவுங்‌ கூறுவன . நம்மை. 
அறனன்றித்‌ துறத்தலின்‌ தீங்குவருமென்‌ றஞ்சி வாழ்த்தியது. நம்‌ 
பொருட்டுத்‌ தீங்கு வருமென நினைத்தலின்‌ வழுவாயமைந்தது.£ 


£**வையினர்‌ நலனுண்டார்‌ வாராமை நினைத்‌ தலின்‌ *' 
(கலி, 134) 


என்பது வஞ்சித்தமை கூறிற்று. 


£*இதுவுமோ-ரூராண்மைக்கொத்த படிறுடைத்து'' (கலி.89) 
என்பது ஆண்மையிலே பழியுண்டு என்றது. இதுவும்‌ வழீஇ 
அமைந்தன. (92) 


ஆய்வுரை : 


இது, தலைமகட்கு ஆகாதன எனப்‌ பின்னர்‌ (மெய்ப்‌ 

1. £வைஇயமொழி? என்றது “தலைவன்‌ தம்மை வஞ்சித்தானாகக்‌ கூறும்‌ 
மொழியாகும்‌, வைதல்‌ வஞ்சித்தல்‌, *வையினர்‌ ௩லனுண்டார்‌, (கலி, 184) என்புழி 
இச்சொல்‌ இப்பொருளிற்‌ பயிலுதல்‌ காண்க; இனி *வைஇயமொழி? என்பதற்குத்‌ 
தீங்கைவைத்தமொழி அஃதாவது தலைவன்‌ செய்த தீங்கினைக்‌ குறித்த மொழி 
எனவும்‌ பொருள்‌ கொள்வர்‌, 

2, “இதுவும்‌ ஒர்‌ஊராண்மைக்கொத்தபடிநுடைத்து என்ற தொடர்‌ *தலை 
வனது ஆண்மையிலே பழியுண்டு? (கலி, 89) என்றலின்‌, தீங்கைவைத்தமொழியா” 
தலறிக. 

8, தோழியும்‌ தலைவியும்‌ ஈம்பொருட்டுத்‌ தலைவற்குத்‌ தீங்கு வருமென 
அஞ்சி வாழ்த்துதலும்‌ தலைவன்‌ வஞ்சனைசெய்தான்‌ என அவன்‌ மேல்‌ தீங்கி, 
னையேற்றிக்‌ கூறலும்‌ வழுவாமேனும்‌ அவன்பால்‌ அன்புமிகுதியரற்‌ கூறியனவாத . 


வின்‌ வழுவமைதியாக அமைத்துக்கொள்ளப்பெற்றன என்பது நச்சினார்க்கினியர்‌. 


கருத்தாகும்‌, 


ராடூசு தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


பாட்டியலில்‌) விலக்கப்‌ படுவன சில அவர்பாற்‌ சார்த்திக லு 
படுதலும்‌ உண்டென்கின்றது. 


(இ-ள்‌) தலைமகட்கு ஆகாதன என வில கப்படும்‌ அினம்‌, 
பேதைமை, பொறாமை, வறுமை ஆகிய நான்கும்‌ ஒருபொருளைச்‌ 
கிறப்பித்தல்‌ காரணமாகத்‌ தலைமக்கள்‌ பாற்‌ சார்த்தியுரைக்கப்‌ 
பட்டு வரும்‌ எ-று. ப 


சினம்‌ என்பது, நீண்ட நேரம்‌ நிலைத்திருக்கும்‌ வெகுளி. 
பேதைமை--அறியாமை. நிம்பிரி--பொறாமை தோன்றும்‌ மனக்‌ 
முறிப்பு. நல்குரவு--நுகர்‌ பொருளில்லாமையாகிய வறுமை. சிறப்‌ 
பொடு வருதலாவது, ஒருபொருளைச்‌ சிறப்பிததுக்‌ கூறும்‌ முறை 
யில்‌ இயைந்து வருதல்‌, சினமுதலாக இங்குக்‌ கூறப்பட்டவை 
நான்கும்‌ தலைமக்கட்கு ஒவ்வாதன வாயினும்‌ அவர்தம்‌ உயர்நத 
பண்புகளில்‌ ஒன்றனைச்‌ சிறப்பித்தற்குச்‌ சார்பாயவரின்‌ விலக்கப்‌ 
படுதல்‌ இல்லையென்பதாம. 


௨௪௪, சனனே பேதைமை நிம்பிரி நல்குரவு 
அனைநால்‌ வகையுஞ்‌ சிறப்பொடு வருமே. 


இளம்‌ பூரணம்‌ : 


என்‌ எனின்‌. மெய்ப்பாட்டியலுள்‌ நடுவண்‌ ஐந்திணைக்குரிய 
சலைமக்கட்‌ காகாதன எடுத்தோதுகின்றா ராகலின்‌, அவற்றுள்‌ 
ஒருசாரன ஒரோவிடத்து வருமென்பது உணர்த்திற்று, 


இச்சூத்திரம்‌ எதிரது நோக்கிற்று.* 


(இ-ள்‌.) சினமும்‌ பேதைமையும்‌ நிம்பிரியும்‌ நல்குரவும்‌ 
என்று சொல்லப்பட்ட அந்நான்கு வகையும்‌ யாதானும்‌ ஒரு 
பொருளைச்‌ சிறப்பித்தல்‌ காரணமாக வரும்‌ என்றவாறு. 


*“சொடியியல்‌ நல்லார்‌ குரல்நாற்றத்‌ துற்ற 
முடியுதிர்‌ பூந்தாது மொய்ம்பின வாகத்‌ 
தொடிய வெமக்குநீ யாரை பெரியார்க்கு 
அடியரோ ஆற்றா தவர்‌.” (கலி. ௮௮) 
1. இது, பின்வரும்‌ மெய்ப்பாட்டியலில்‌ தலைமக்கட்கு ஆகாதன என 
விலக்கியவற்றுள்‌ சிலவற்றைக்‌ குறித்துக்‌ கூறுதலின்‌ *இச்சூத்திரம்‌ எதிரது கோக்‌. 
கிற்று? என்றார்‌. 


பொருளியல்‌ - நூற்பா இ௰ ௱ஈடுஎ 


இதனுள்‌ “தொடிய எமக்கு நீ யாரை' என்பது சினம்பற்றி 
வரினும்‌ காமக்‌ குறிப்பினாற்‌ புணர்ந்த தலைமகள்‌ கூறுதலின்‌ 
அவள்‌ காதலைச்‌ சிறப்பிக்க வந்தது. 


* “செவ்விய இவிய சொல்லி அவற்றொடு 
பைய முயங்கிய அஞ்ஞான்று. ன்ப படம்‌ 
க்ப்‌ யான்யாங்‌ கறிகோமற்‌ றைய,” 


(கலி. ௧௯) 


என்பசனுள்‌ *யான்யாங்‌ கறிகோ” என ஏதம்பற்றி வந்த 
பிரிவாற்றாமையைச்‌ சிறப்பிக்க ஒத்தக்‌. ப 


க தகன்கர்‌ கொள்ளம்‌ அலர்‌ தலைத்‌ தந்து 
பகல்முனி வெஞ்சுரம்‌ உள்ளல்‌ அறிந்தேன்‌ 
மகனல்லை மன்ற இனி. பூ ்‌ (சலி. ௧௧) 


என்பதனுள்‌ தலைவி *மசனல்லை' எனல்‌ நிப்‌பிரியாகிய வெறுப்‌ 
புப்பற்றி வந்தது. 
இதுவும்‌ பிரிவற்றாமையைச்‌ சிறப்பிக்க வந்தது. 
“உடுத்தும்‌ தொடுத்தும்‌ பூண்டுஞ்‌ செரீஇயுந்‌ 
துழையணிப்‌ பொலிந்த ஆயமொடு துவன்றி 
விழைவொடு வருதி நீயே இஃதோ 
ஓரான்‌ வல்சிச்‌ சீரில்‌ வாழ்க்கைப்‌ 
பெருநலக்‌ குறுமகள்‌ வந்தென 
ல்‌ வாயிற்‌ றென்னும்‌ இவ்‌ வூரே. ”' த பட்‌ 


செல்வக்‌ 0 கூறிப்‌. -பெருநலக்குறுமகள்‌ : வர்கள்‌ விழ 
வாயிற்‌ நென்னுமிவ்வூர்‌்‌ gi நல்குரவு.பற்றித்‌ தலை 
மகனைச்‌ சிறப்பிக்க வந்தது.” இச்சூத்திரத்துள்‌ வரைந்து கூறாமை. 
யின்‌ தலைவியுந்‌ தலைவனுந்‌ தோழியுஞ்‌ செவிலியுங்‌ கூறப்பெறு 
வர்‌ என்று கொள்க, .((௰) 
1, *யான்யாங்கறிகோ?. எனப்‌... -பேதைமைபற்றிவந்த பிரிவாற்றூாமையைச்‌ 
சிறப்பிக்கவந்தது” என்றிருத்தல்‌ பொருத்தமாகும்‌. 


2, *௩ல்குரவு பற்றித்‌ தலைமகளைச்‌ சிறப்பிக்க வந்தது” என்றிருத்தல்‌ 


ஈடு௮ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 
(பாடம்‌) திவ்விய, 


இன்விழ வாயிற்‌ றென்னும்‌இவளூரே. 
நச்ரசினார்க்‌னியம்‌ : 


இது, மெய்ப்பாட்டியலுள்‌ ஆகாதென்பவற்றுட்‌ சில அமைக 
வென வழுவமைக்கின்றது. இது பொதுவாகக்‌ கூறலின்‌ தலைவிக்‌ 
குந்‌ தோழிக்குங்‌ கொள்க," 


(இ-ள்‌.) சினனே - கோபம்‌ நீடித்தலும்‌; பேதைமை- 
ஏழ்மையும்‌; நிம்பிரி - பெறாமை கதோன்றுங்‌ குறிப்பும்‌; 
நல்குரவு - செல்வமின்மையும்‌; அனைநால்வகையும்‌ - என்ற அத்‌ 
தன்மையனவாகிய நாற்கூறும்‌; சிறப்பொடு வருமே - ஒரு 
பொருளைச்‌ சிறப்பித்துக்‌ கூறுதல்‌ காரணத்தான்‌ வரும்‌ (௪--று.) 


சினத்தை ஆண்டுக்‌ கொடுமையின டக்கினார்‌. 2 


“நாணு நிறையும்‌ நயப்பில்‌ பிறப்பிலி,” (கலி. 60) 
எனவும்‌, 
₹₹முதாடிய வெமக்குநீ யாரை" (கலி, 88) 


எனவுஞ்‌ சினம்பற்றி வரினும்‌ அவை தன்காதலைச்‌ சிறபித்தலின்‌ 
அமைந்தன. 


* “செவ்விய தீவிய சொல்லி" (கலி. 19) 


எனக்‌ கழிபெருங்‌ காதலான்‌ நின்னை உள்ளவாறறிந்திலே 
னெனத்‌ தன்‌ பேதைமையைக்‌ காதலாற்‌ சிறப்பித்தலின்‌ 
அமைந்தது, 


1. மெய்ப்பாட்டியலுள்‌ காமக்குறிப்பாகாதன என விலக்கிய குற்றங்களுள்‌ 
சினம்‌, பேதைமை, நிம்பிரி என்னும்‌ மூன்றுடன்‌ அங்குச்‌ சொல்லப்படாத நல்‌ 
குரவும்‌ ஆக இவை நான்கும்‌ ஒருபொருளைச்‌ சிறப்பித்தல்‌ காரணமாகத்‌ தோழி 
கூற்றிலும்‌ தலைமகள்‌ கூற்றிலும்‌ பொதுவாக வம வ்வல்றப என வழுவ 
மக்கும்‌ நிலையில்‌ அமைந்தது இச்சூத்திரமாகும்‌. 


2. சினன்‌--சினம்‌ என்பது நெடுங்காலம்‌ நீட்டித்து நிற்கும்‌ வெகுளியாகும்‌ , 
இக்குற்றம்‌ செயலளவிற்‌ கொடுமையின்‌ கண்ணும்‌ சொல்லளவில்‌ வன்‌ சொல்லின்‌ 
கண்ணும்‌ அடங்கும்‌, இங்குக்‌ கூறிய பேதைமையும்‌ மெய்ப்பாட்டியலிற்குறித்த 
ஏழைமையும்‌ பொருளால்‌ ஒன்றே. *நிம்பிரி என்பது பொறாமை தேனாறுங்‌ 
குறிப்பு என்பர்‌ பேராசிரியர்‌, வெறுப்பு என்பர்‌ இளம்பூரணர்‌, 


பொருளியல்‌ - நூற்பா டம்‌ டக 


*'உறலியா மொளிவாட வயர்ந்தவன்‌ விழவினுள்‌ 
விறலிழை யவரொடு விளையாடு வான்மன்னோ 
பெறலரும்‌ பொழுதொடு பிறங்கிணர்த்‌ துருத்திசூழ்ந்‌ 
தறல்வாரும்‌ வையையென்‌ றறையுந ருளராயின்‌.”' 
(கலி, 30) 


இது நிம்பிரி; அவரோடும்‌ விளையாடுவானெனப்‌ பொறாமை 
கூறியும்‌ அவன்‌ ஈண்டையானாக வேண்டுமெனக்‌ காதலைச்‌ சிறப்‌ 


பித்தலின்‌ அமைந்தது, 


**பிரசங்‌ கலந்த வெண்சுவைத்‌ தீம்பால்‌ 
விரிகதிர்ப்‌ பொற்கலத்‌ தொருகை யேந்திப்‌ 
புடைப்பிற்‌ சுற்றும்‌ பூந்தலைச்‌ சிறுகோல்‌ 
உண்ணென்‌ றோக்குபு புடைப்பத்‌ தெண்ணீர்‌ 
முத்தரிப்‌ பொற்சிலம்‌ பொலிப்பத்‌ தத்துற்‌ 
றரிகரைக்‌ கூந்தல்‌ செம்முது செவிலியர்‌, 
பரீஇமெலிந்‌ தொழியப்‌ பந்தார்‌ ஓடி 
ஏவன்‌ மறுக்குஞ்‌ சிறுவிளை யாட்டி 
அறிவு மொழுக்கமும்‌ யாண்டுணர்ந்‌ தனள்கொல்‌ 
கொண்ட கொழுநன்‌ குடிவற னுற்றெனக்‌ 
கொடுத்த தந்‌ைத கொழுஞ்சோறு உள்ளாள்‌ 
ஒழுகுநீர்‌ நுணங்கறல்‌ போலப்‌ 
பொழுதுமறுத்‌ துண்ணுஞ்‌ சிறுமது கையளே,'' (தற்‌. 110) 


இது, குடிவறனுற்றென நல்குரவு கூறியும்‌ காதலைச்‌ சிறப்‌ 
பித்தலின்‌ அமைந்தது. 

இது, மெய்ப்பாட்டியலுன்‌ விலக்காமையின்‌ அதனைச்‌ 
சார ஈற்றிலே வைத்தார்‌,” (இச) 


ஆய்வுரை ; 
இதுவும்‌ மறைத்துரைபாடலாகிய உள்ளுறைப்பாற்படும்‌, 
1. காமக்குறிப்பு ஆகாதன இவையென விளக்கும்‌ மெய்ப்பாட்டியற்‌ சூத்‌, 
திரத்துள்‌ இங்குக்‌ கூறப்பட்ட ௩ல்குரவு இடம்பெறவில்லை எனினும்‌ கல்குரவும்‌ 
விலக்குதற்குரியதொன்றே என்னும்‌ கருத்தில்‌ இதனை மெய்ப்பாட்டியலைச்சார 
இவ்வியலின்‌ ஈற்றிலே வைத்தார்‌ தொல்காப்பியனார்‌ என்பது நஈச்சினார்க்கினியர்‌ 


தரும்‌ விளக்கமாகும்‌. 


ஈகம்‌ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 
ஒருசார்‌ கூற்றுவகையுணர்த்துகின்றது . 


(இ-ள்‌) மங்கலம்‌ அல்லாததனை மங்கலமரபினால்‌ 
மறைத்துக்‌ கூறும்‌ சொல்‌ வகையும்‌. அவையிற்‌ கூறத்தகாத 
இடக்கர்பபொருளை அடககிக்கூறும்‌ சொல்‌ வகையும்‌, தன்னிக 
ரில்லாத ஆண்மை காரண்மாகக்‌ கூறப்படும்‌ சொல்வகையும்‌ 
ஆகிய இவையெல்லாம்‌ (சொல்லால்‌ வெளிப்படப்பொருள்‌ தராது) 
மறைத்துக்‌ கூறுங்‌ குறிப்புடையனவாய்‌ மேற்குறித்த உள்ளுறை 
போன்று கொள்ளப்படும்‌ என்பர்‌ ஆசிரியர்‌. (எ-று) 


சொல்லதிகாரத்தில்‌ தகுதிய வழக்கின்பாற்பகுத்துரைக்கப்‌ 
படும்‌ மங்கல மொழி இடக்கரடககல்‌ என்பன தணி மொழிகள்‌ 
எனவும்‌ இங்குக்‌ கூறப்படுவன தொடர்மொழிகளாகிய கூற்று 
வகைகள்‌ எனவும்‌ பகுத்துணர்தல்‌ வேண்டும்‌. 


௨௪௨. அன்னை என்னை என்றலும்‌ உளவே 


தொன்னெறி முறைமை சொல்லினும்‌ எழுத்தினுந்‌ 
தோன்றா மரபின என்மனார்‌ புலவர்‌. 


இளம்‌ பூரணம்‌ : 
என்‌ எனின்‌ . இதுவுமொருசார்‌ மரபுணர்த்துதல்‌ துதலிற்று: 


(இ-ள்‌) அன்னை என்னை என்று? சால்லுதலும்‌ உள-அவை 

முன்புள்ளார்‌ சொல்லிப்போந்த முறைமை அவை தாம்‌ சொல்‌ 

லினானும்‌ சொல்லிற்‌ கங்கமரதிய எழுத்தினானும்‌' பொருள்‌. தோன்‌ 
றாத “மரபினையுடைய என்றவாறு. 


எழுத்தென்பது எழுத்தாகப்‌ பிரித்தாற்‌ படும்‌ பொருள்‌ வேறு 
பாடு இவை அகத்தினும்‌ புறத்தினும்‌ வரும்‌. 


“ஓரி ஒழுகு மென்னைக்குப்‌ . 
பரியலென்‌ மன்யான்‌ பண்டொரு காலே.” (குறுந்‌. ௨0௩) 


என்பது தோழிக்குக்‌ கூறியது, 


'* அன்னாய்‌ இவனோர்‌ இளமா ணாக்கன்‌.”” (குறுந்‌. ௩௩) 
என்பது தோழிக்குக்‌” கூறியது. | 

ர இச்சொல்வழக்கு அகத்திணையொழுகலாந்றிற்‌ பயின்று வருதல்போன்று 

புறத்திணையிலும்‌ வருதலுண்டு என்பார்‌ “இவை: அகத்தினும்‌ புறத்தினும்‌' | 


வரும்‌? 
என்றார்‌ இளம்பூரணர்‌, 


பொருளியல்‌ - நூற்பா ௫௧ ஈக 
“ஏன்னைமுன்‌ நில்லன்‌ மின்‌ தெவ்விர்‌ பலரென்னை 
முன்னின்று சன்னின்‌ றவர்‌.”' (குறள்‌, ௪௭௪) 


“என்னை, புற்கை யுண்டும்‌ பெருந்தோ என்னே.” 
(புறம்‌. ௮௪) 


இவையும்‌ 'என்றலும்‌' என்ற வும்மையால்‌ (இந்‌) நிகரனவுங்‌ 
கொள்க. 


பஏந்தைதன்‌ உள்ளங்‌ குறைபடா வாறு 
என வரும்‌. (௫௧) 
நச்சினார்க்கனியம்‌ : 

இது, முறைப்பெயர்பற்றி வருவதோர்‌ வழுவமைக்கின்றது. 


(இ-ன்‌,) சொல்லினும்‌ எழுத்தினுந்‌ தோன்றா மரபின - 
சொல்லோத்தினும்‌ எழுத்தோத்தினுஞ்‌ சொல்லப்படாத இலக்‌ 
கணத்தனவாய; தொல்‌ நெறி முறைமை - புலனெறி வழக்கிற்‌- 
குப்‌ பொருந்திய பழைய நெறிமுறைமையானே; அன்னை 
என்ன என்றலும்‌ உள என்மனார்‌ புலவர்‌ - தோழி தலைவியை 
அன்னையென்றலும்‌ தலைவி தோழியை அன்னையென்றலும்‌ 
இருவருந்‌ தலைவனை என்‌ ஐ யென்றலும்‌ உளவென்று கூறுவர்‌ 
புலவர்‌ (எ-று) 


“அன்னாய்‌ இவனோர்‌ இளமா ணாக்கன்‌,''்‌ (குறுந்‌. 33) 

“பல்லின்‌ மாய்வ தெவன்கொ லன்னாய்‌,'' (குறுந்‌. 150) 

இவை தோழியைத்‌ தலைவி அன்னா யென்றன, 

*“அன்னாய்‌ வாழிவேண்‌ டன்னை நம்மூர்ப்‌ 

பார்ப்பனக்‌ குறுமகப்‌ போலத்‌ தாமுங்‌ 
1. அன்னை என்பது தாய்‌ என்னும்‌ பொருளில்‌ வழங்குதற்குரிய முறைப்பெயர்‌, 

என்னை என்பது என்தலைவன்‌, என்‌ தமையன்‌ என்ற பொருள்களில்‌ வழங்குதந்‌- 
குரிய முறைப்பெயர்‌, இம்முறையமைப்பு சொல்லிலக்கணத்திலும்‌ எழுத்திலக்கணத்‌ 
திலும்‌ தோன்றும்‌ மரபாகும்‌. இம்மரபினைக்‌ கருதாது தோழிதலைவியை அன்னை 
யென்றலும்‌ தலைவி தோழியை அன்னையென்றலும்‌ இருவரும்‌ தலைவனை 
என்னையென்றலும்‌ உள, இவை சொல்லதிகாரத்தும்‌ எழுத்ததிகாரத்தும்‌ சொல்லப்‌ 
படாத இலக்கணத்தவாய்ப்‌ புலனெறிவழக்காகிய செய்யுட்களில்‌ தொன்றுதொட்டு 
வழங்கிவரும்‌ பழைய நெறிமுறையினவாதலால்‌, இவை வழுவிலவாக அமைத்துக்‌ 
கொள்ளத்தக்கன என்பதாம்‌. சொல்‌, எழுத்து என்பன இங்கு ஆகுபெயராய்‌ 
அவற்றின்‌ இலக்கணம்‌ உணர்த்தும்‌ சொல்ல்திகாரத்தையும்‌ எழுத்ததிகாரத்தையும்‌ 
உணர்த்துகின்றன, 


௬௨ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


குடுமித்‌ தலைய மன்ற 
நெடுமலை நாடன்‌ ஊர்ந்த மாவே.'' (ஐங்குறு, 202) 


“அன்னாய்‌ வாழிவேண்‌ டன்னை யுவக்காண்‌ 

மாரிக்‌ குன்றத்துக்‌ காப்பா என்ன 

தூவலின்‌ நனைந்த தொடலை ஒள்வாள்‌ 

பாசி சூழ்ந்த பெருங்கழல்‌ 

தண்பனி வைகிய வரிக்கச்‌ சினனே.”” (ஐங்குறு. 206) 
இவை தோழி தலைவியை அன்னை யென்ற 
“ஏனக்கு மாகா தென்னைக்கு முதவாது'்‌ (குறுந்‌. 27) 


'“ஒரீஇயினள்‌ ஒழுகும்‌ என்‌ ஐக்குப்‌ 
பரியலென்‌ மன்யான்‌ பண்டொரு காலே.” (குறுந்‌. 203) 


இவை தலைவி தலைவனை என்ற யென்றன. 

தோழி கூறியது வந்துழிக்‌ காண்க. தலைவன்‌ தலைவியை 
அன்னையெனக்‌ கூறலும்‌ உளதென்பாருமுளர்‌. எழுத்தினுஞ்‌ 
சொல்லினுமென்னாத முறையன்றிக்‌ கூற்றானே புற்த்திற்கும்‌ 
இவை கொள்க.! 


என்னை மார்பிற்‌ புண்ணுக்கு” 


* “என்னைக்‌ கூரிஃதன்மை யானும்‌ 


என்னைக்கு நாடிஃ தன்மையானும்‌” (புறம்‌, 88) 
““என்ஐமுன்‌ நில்லன்மின்‌ தெவ்விர்‌ பலரென்ஐ 

முன்னின்று கன்னின்‌ றவர்‌'' (குறள்‌. 781) 
““என்ஐ மார்பிற்‌ புண்ணும்‌ வெய்ய” (புறம்‌, 280) 


என்பன கொள்க, 


ஏனைய வந்துழிக்‌ காண்க. 
1, எழுத்தினும்‌ சொல்லினும்‌ என்னாது சொல்லினும்‌ எழுத்தினும்‌ எண்‌ 
முறைமாறிக்‌ கூறினமையால்‌ புறத்திணையிலும்‌ இச்சொற்கள்‌ இவ்வாறு வழங்குதல்‌ 
அமைத்துக்‌ கொள்ளப்படும்‌ என்பதாம்‌. 


பொருணியல்‌ - நூற்பா ௫௨ ௬௩ 


இனி, உம்மையாற்‌ பிறவமுன வென்பது பெறுதலின்‌, 


சர்ஏந்கைதன்‌ னுள்ளங்‌ குறைபடாவாறு'? (கலி. 61) 
என்றாற்போல்‌ வருவன பிறவுங்‌ கொள்க (ஓ) 
ஆய்வுரை : 


இது அகத்திணைக்குரியோரால்‌ வழங்கப்பெறும்‌ சில 
மூறைப்பெயர்கள்‌ பற்றிய அமைதி கூறுகின்றது. 


(இ-ள்‌) அகத்திணையொழுகலாற்றில்‌ அன்புடையாரால்‌ 
அன்னை, என்னை என வழங்கப்பெறும்‌ சொல்வழக்குக்களும்‌ 
உள்ளன. அவை சொல்வகையாலும்‌ சொல்லிற்கு உறுப்பாகிய 
எழுத்தவகையாலும்‌ பொர௫ுள்சோனறாத முறைமையினையுடை 
யன, எ-று. 


தாயைக்‌ குறித்து வழங்கும்‌ முறைப்பெயராகிய அன்னை 
என்ற பெயரால்‌ தோழி தலைவியையும்‌ தலைவி கோழியையும்‌ 
அழைத்தலும்‌ தமையனைக்‌ குறித்த முறைபபெயராகிய என்னை 
என்ற பெயரால்‌ அவ்விருவரும்‌ தலைவனை அழைத்தலும்‌ அகத்‌ 
திணைச்‌ செய்யுட்களில்‌ இடம்பெற்றுள்ளமை காணலாம்‌. இச்‌ 
சொல்‌ வழக்குகள்‌ சொலவ்லினாலும்‌ அதற்குறுப்பாகிய ஈற்றெழுத்‌ 
ஜனாலும்‌ பொருள்‌ விளங்காத முறைமையின்‌ ஆயினும்‌ வழக்குப்‌ 
பயிற்சி கருதி இவற்றை வழுவமைதியாக அமைத்துக்‌ கொள்ளு 
தல்‌ தொன்றுதொட்டு வரும்‌ சொல்மரபு என்பது புலப்படுத்து 
வார்‌ ‘'தொன்னெறி முறைமை சொல்லினும்‌ எழுத்தினுந்‌ தோன்றா 
ம்ரபின என்மனார்‌ புலவர்‌ என்றார்‌ தொல்காப்பியனார்‌. 


௨௪௩, ஒப்பும்‌ உருவும்‌ வெறுப்பும்‌ என்றா 
கற்பும்‌ ஏரும்‌ எழிலும்‌ என்றா 
சாயலும்‌ நாணும்‌ மடனும்‌ என்றா 
நோயும்‌ வேட்கையும்‌ நுகர்வும்‌ என்‌ றாங்கு 
அவயின்‌ வரூஉங்‌ கிளவி எல்லாம்‌ 


தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


௬௪ 
நாட்டியல்‌ மரபின்‌* நெஞ்சுகொளின்‌ அல்லது 
காட்ட லாகாப்‌ பொருள என்ப. 

இளம்‌ ம்ரணம்‌ : 


என்‌ எனின்‌. மேற்‌ பொருட்பாகுபாடு முதல்‌ ௧௫ வுரிப்‌ 
பொருளென உணர்த்தி அவற்றின்‌ பாகுபாடு இத்துணையும்‌ ஓதி 
னார்‌. அவற்றுட்‌ பாகுபடுத்திக்‌ காட்டலாகா தன சிலபொருள்‌ 
கண்டு அவற்றைத்‌ தொகுத்தணர்த்துதல்‌ நுதலிற்று, 


“நாட்டியமரபின்‌' என்பது நச்சினார்க்கினியர்‌. உரையிற்‌ 
கண்ட பாடம்‌... 


(இ-ள்‌) ஒப்புமுகலாக நுகர்ச்சி யீறாக ௮வ்வழிவருஞ்‌ 
சொல்லெல்லாம்‌ நாடடின்‌ வழங்குகின்ற மாபினானே பொருளை 
மன த்தினான்‌ உணரினல்லது மாணாக்கர்க்கு இது பொருள்‌ என 
வேறுபடுத்தி யாசிரியன்‌ காட்ட்லாகாத்‌ பொருளையுடைய என்ற 


வாறு. 


ஒப்பாவது - தந்தையையொக்கும்‌ மகன்‌ என்பது. அவ்விரு 
வர்க்கும்‌ பிறப்பு வேறாயின வழி .ஒப்பாதிய.. . பொருள்‌, _ யாதென்‌ 
றார்க்கு இதுவெனக்‌ காட்டலாகாமையின்‌, அவ்‌ ப்வீருவரை ர யுங்‌ 
கண்டான்‌ அவ்வொருவ ரொருவரை. ஓக்குமது பிறனெருவன்‌ 
மாட்டுக்‌ காணாமையிற்றானே யப்பொருண்மையை உணரும்‌ 


சபது. 


உரு என்பது--உட்கு, அது பயில: த பொருளைக்‌ கண்டுழி 
வருவதோர்‌ மன நிகழ்ச்சி, இவருட்கினார்‌ என்றவழி மனத்தி 
னான்‌ உணரக்‌ கிடந்தது, 


வெறுப்பு என்பது-- செறிவு. அது அடக்கங்குறித்து நின்றது, 
அவர டக்கமுடையர்‌ என்றவழி அதவும்‌ மனத்தினான்‌ .. உணரக்‌ 
கிடந்தது, 

கற்பு என்பது--மகளிர்ச்கு மாந்தர்மாட்டு நிகழும்‌ மன 
நிகழ்ச்சி. அதுவும்‌ மனத்தான்‌ உணரக்‌ ந்தது. 

1. காட்டு இயல்ம்ரபாவது, உலகவழக்கில்‌ உள் பொருள்களாக மக்களால்‌ 


மனத்திற்‌ கொள்ளப்பட்டு காட்டில்‌ வழங்கப்பெற்று வருதல்‌ 
ஸ்‌ ப 


பொருளியல்‌ - நூற்பா டூ௨ ௬௫ 


ஏர்‌ என்பது--தளிரின்கண்‌ தோன்றுவதோர்‌ பொலிவு போல 
எல்லா வுறுப்பினும்‌ ஒப்பக்டெந்து கண்டார்க்‌ இன்பத்தைத்‌ தருவ 
தோர்‌ நிறவேறுபாடு, அது எல்லா வண்ணத்திற்கும்‌ பொது 
வாகலின்‌ வண்ணம்‌ அன்றாயிற்று. இது வண்ணம்‌ பற்றிவரும்‌. 
“இவன்‌ ஏருடையன்‌” என்றால்‌ அதுவும்‌ மனங்கொளக்‌ கிடந்தது. 


எழில்‌ என்பது-அழகு. அது மிக்குங்‌ குறைந்தும்‌ நீடியும்‌ 
குறுகியும்‌ நேர்தி உயர்ந்தும்‌ மெலிதாகியும்‌ வலிதாகியும்‌ உள்ள 
உறுப்புக்கள்‌ அவ்வளவிற்‌ குறையாமல்‌ அமைந்தவழி வருவதோர்‌ 
அழகு, இதுவும்‌, 'அழநியன்‌? என்றவழி அழகினைப்‌ பிரித்துக்‌ 
காட்டல்‌ ஆ காமையின்‌ ஈண்டோதப்பட்டது. 


சாயல்‌ என்பது-மென்மை. அது நாயும்‌ பன்றியும்‌ போலாது 
பயிலுங்‌ குபிலும்‌ போல்வதோர்‌ தன்மை. அதுவும்‌ காட்டலாகாமை 


மீன்‌ ஈண்டோதப்பட்டது. 


நாண்‌ என்பது--பெரியோர்‌ ஒழுக்கத்து மாறாயின செய்‌ 
யாமைக்கு நிகழ்வதோர்‌ நிகழ்ச்சி, அதுவும்‌ காட்டலாகாது. 


மடம்‌ என்பது--பெண்டிர்க்‌ குள்ளதோர்‌ இயல்பு. அது உய்த்‌ 
தணர்ந்து நோக்காது தேட்டவாற்றாலுணரும்‌ உணர்ச்சி. அதுவும்‌ 
காட்டலாகாது. 


நோய்‌ என்பது-துன்பம்‌. இவன்‌ துன்பமுற்றான்‌ என்றவழி 
அஃதெத்தன்மையது என்றார்க்குக்‌ காட்டலாகாமையின்‌ அதுவும்‌ 
ஈண்டோதப்பட்டது. 


வேட்கை என்பது-யாதானும்‌ ஒன்றைப்‌ பெறல்வேண்டு 
மெனச்‌ செல்லும்‌ மன நிகழ்ச்சி. இவன்‌ வேட்கையுடையான்‌ என்ற 
வழி அஃது எத்தன்மை என்றார்க்குக்‌ காட்டலாகாமையின்‌ ஈண்‌ 
டோதப்பட்டது. ப 


- ஆவயின்‌ வரூஉங்‌ கிளவியெல்லாம்‌ என்றதனான்‌ அன்பு அழுக்‌ 
காறு பொறை அறிவு என்பனவும்‌ இவைபோல்வனவுங்‌ கொள்க. 
இவையெல்லாம்‌ அகத்திணை புறத்திணை இரண்டிற்கும்‌ பொது. 
இவை காட்டலாகாப்‌ பொருளவாயின்‌ இல்பொருண்மேற்‌ சொன்‌ 
னிகழ்ந்த வென்றாலோ எனின்‌, இது மேற்கூறப்பட்ட பொருள்‌ 
பொருளென்பது அறிவித்தல்‌, அவை உள்பொருள்‌ என்பது வரு 
கின்ற சூத்திரத்தான்‌ உரைப்ப. (௫௨) 


௬௧௪ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


தச்சினார்க்கனியம்‌ : 

இத, கட்புலனாகக்‌ காணப்படாத பொருண்மேலும்‌ கட்‌ 
புலனாகக்‌ காணப்ப ட்டாற்போலப்‌ பொருள்‌ கோடல்‌ வழுவமைக்‌ 
தின்றது. 

(இ-ள்‌.) 1 ஒப்பாவது: ஒத்த கிழவனுங்‌ கிழத்தியு மென்ற 
வழி அவரொப்புமை மனனுணர்வானுணர்வதன்றி மெய்வேறு 
பாடுபற்றிப்‌ பொறியானுணரலாகாதென்ற து; தந்‌தையரொப்பர்‌ 
மக்களென்பதம்‌ அது. 


2. உருவாவது : உட்கு; அதுவும்‌ பொழிநுதல்‌ வியர்த்தல்‌ 
போல்வனவற்றானன்றிப்‌ பிழமபுபற்றி உணரலாகாது. 


3, வெறுப்பாவது; செறிவு; அதுவும்‌ மக்கட்குணமாய்‌ 
இசையாததோர்‌ மன நிகழ்ச்சியாதலிற்‌ பொறியான்‌ உணரலா 
சாது, 


4. கற்பாவது ! தன்‌ கணவனைத்‌ தெய்வமென்று உணர்வ 


தோர்‌ மேற்கோள்‌. 


5, ஏராலவ தது எழுச்சி : அது! எழுகின்ற நிலைமையென 


ணி 


நிஈகழ்கால3மே குறித்து நிற்கும்‌. 


6. எழிலாவது : அங்ஙனம்‌ வளர்ந்தமைந்த பருவத்தும்‌ 
இத வளர்ந்த மாறியதன்றி இன்னும்‌ வளருமென்பதுபோன்று 
காட்டுதல்‌. 


7. சாயலாவது : ஐம்பொறியால்‌ நுகரும்‌ மென்மை . 


6. நாணாவது ; செயத்தகாதனவற்றின்கண்‌ உள்ள 
மொடுங்குதல்‌, 


9. மடனாவது; கொளுத்தக்கொண்டு கொண்டதுவிடாமை; 

1, சொற்கள்‌ உணர்த்தும்‌ பொருள்கள்‌ உண்மை மாத்திரம்‌ உணர்த்திப்‌ 
எழும்பு உணர்த்தப்படாதனவும்‌ உண்மையும்‌ பிழம்பும்‌ ஒருங்குணர்த்தப்‌ படுவனவும்‌ 
என்‌ இருவகைப்படும்‌ என்பர்‌ இறையனார்‌ களவியலுரையாசிரியர்‌, பிழம்பு வடிவம்‌ 
உண்மை மாத்திரம்‌ உணர்த்திப்பிழம்புணர்த்தப்படாத (வடிவமில்லாத) பொருள்‌“ 
தனைக்‌ காட்டலாகாப்‌ பொருள்‌ என்பர்‌ தொல்காப்பியர்‌. அருவப்பொருள்களைக்‌ 
கருத்துப்பொருள்‌ எனவும்‌, பொறிகட்குப்‌ புலனாகும்‌ பொருள்களைக்‌ காட்சிப்‌ 
சிபாகுள்‌ எனவும்‌ வழங்குதலுண்டு, 


பொருளியல்‌ - நூற்பா டு௨ ௬௪ 
10, தோயாவது; நோதல்‌, 


11. வேட்கையாவது; பொருள்கண்மேல்‌ தோன்றும்‌ பற்றுள்‌- 
ளம்‌; *செய்யுண்‌ மருங்கின்‌ வேட்கை' (9 தால்‌--எழுத்‌- உயிர்மயங்‌, 
86) என்புழி அவாவிற்கு வேறுபாடு கூறினாம்‌. 


12. நுகர்வாவது : இன்பதுன்பங்களை நுகருநுகர்ச்சி; 
₹என்றா' வென்பன எண்ணிடைச்‌ சொல்‌, 


என்று வருங்கிளவி-ஒப்பு முதல்‌ நுகர்வு ஈறாகப்‌ பன்னிரண்‌ 
"மென்று அகப்‌ பொருட்கண்‌ வருங்‌ கிளவிகளும்‌, 


ஆவயின்‌ வருங்‌ களவி- அப்‌ பன்னிரண்டின்‌ கண்ணே புறப்‌ 
பொருட்‌ குரியவாய்‌ அவ்‌ வாசகத்தான்‌ வருங்‌ கிளவிகளும்‌. 


ஆங்கு-ஈண்டு உவமவுருபு, அவை போல்வன கிளவி என்‌: 


பதாம்‌. 


எல்லாம்‌ நாட்டிய மரபின்‌ நெஞ்சுகொளின்‌ அல்லது- 
ஏனையவும்‌ நாடகவழக்கத்தாற்‌ புலனெறி வழக்கஞ்செய்த முறை 
மையானே நெஞ்சு உணர்ந்து கொள்ளினன்றி; 


காட்டலாகப்‌ பொருள என்ப - உலகியல்‌ வழக்கான்‌ ஒரு 
வர்க்சொருவர்‌ கட்புலனாகக்‌ காட்டப்படாத பொருளைப்‌ பொரு 
னாகவுடைய என்று கூறுவர்‌ புலவர்‌ (எ-று. 


இவை மேல்வரும்‌ மெய்ப்பாடுபற்றி உணர்தலிற்‌ கட்புல 
னாகாவோவெனின்‌, மெய்ப்பாடாவது மனக்குறிப்பா தலின்‌ அதன்‌ 
குறிப்பிற்குப்‌ பற்றுக்கோடா கய பொருளினவை! யென்றுணர்க, 


இனி, இலை புறப்பொருட்கண்‌ வருமாறு : 


“வரைபுரையு மழகளிற்‌ றின்மிசை'' (புறம்‌, 38) எனவும்‌, 
"உருகெழு முரசம்‌'' (புறம்‌. 50) எனவும்‌, '“வெறுத்த கேள்வீ 
1, *பொருளினவை, சன்பதனைப்‌ *பெசருளின்னவை? எனத்திருத்திக்‌ 
கொள்க, காட்டிய மரபின்‌ கெஞ்சுகொள்ளலாவது கருத்துப்பொருனாகிய நிலையிற்‌: 
பொறிகட்குப்புலனாகாத இவற்றை நாட்கவழக்கினும்‌ உலகியல்‌ வழக்கினும்‌ பாடல்‌ 
சான்ற புலனெறிவழக்கின்‌ துணைகொண்டு கற்போர்‌ உள்ளத்திற்‌ காட்சிப்பொருள்‌ 


போன்று பதியுமாறு சொல்லோவியம்‌ செய்துகாட்டுதல்‌, 


௱௬௮ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


விளங்குபுகழ்க்‌ கபிலன்‌" (புறம்‌, 53) எனவும்‌, '*நிலைகளர்‌ கூட 
னீளெரி பூட்டிய, பலர்புகழ்‌ பத்தினி' (சிலப்பதிகாரம்‌ - பதிகம்‌ 
35.36) எனவும்‌ வரும்‌. இவ்வாறே ஏனையவற்றிற்கும்‌ ஒட்டிக்‌ 
கொள்க, 


இனி எல்லாமாவன, ஒளியும்‌ அளியுங்‌ காய்தலும்‌ அன்பும்‌ 
அழுக்காறும்‌ பொறையும்‌ நிறையும்‌ அறிவும்‌ முதலியனவும்‌ 
பிறவுமாம்‌. 

1, ஒளியாவது : வெள்ளைமையின்மை. 

8, அளியாவது : அன்புகாரணத்தால்‌ தோன்றும்‌ அருள்‌. 


3. காய்தலாவது : வெகுளி. 


4. அன்பாவது; மனைவியர்கண்ணுந்‌ தாய்தந்தை புதல்வர்‌ 
மூதலிய சுற்றத்தின்கண்ணும்‌ மனமகிழ்ச்சி நிகழ்த்திப்‌ பிணிப்பித்து. 
"திற்கும்‌ நேயம்‌. 


5. அழுக்காறாவது : பிறர்‌ செல்வ முதலியவற்றைப்‌ 
பொறாமை. 


6, பொறையாவது : பிறர்‌ செய்த தீங்கைப்‌ பொறுத்தல்‌. 


7. நிறையாவது ! மறைபிற ரறியாமல்‌ ஒழுகுதல்‌. 


8, அறிவாவது : நல்லதனலனுந்‌ தீயதன்றிமையும்‌ உள்ள 
வாறுணர்தல்‌. இனவ கண்டிலமென்று . கடியப்படா கொள்ளும்‌ 
பொருளென்றார்‌, இவை ஆூரியனாணையன்றென்பது மேற்‌ 
சூத்திரத்தாற்‌ கூறுகின்‌ றான்‌, (௫௩) 


ஆய்வுரை : 


இது, மேல்‌..முதல்‌ கரு உரியெனப்பொருளைப்பா குபடுத்‌ 
துணர்த்திய ஆசிரியர்‌ அவற்றுள்‌ உண்மை மாத்திரமுணர்த்திப்‌ 
பீழம்புணர்த்தப்படாதனவாகிய பொழள்கள்‌ சிலவற்றைத்‌ 
கொகுத்துணர்த்துகின்றார்‌. 


(இ-ள்‌) ஒப்பு, உரு, வெறுப்பு எனவும்‌, கற்பு, ஏர்‌, எழில்‌ 


பொருளியல - நூற்பா டக ௬௧ 


எனவும்‌, சாயல, நாண்‌, மடன்‌ எனவும்‌, நோய்‌, வேட்கை 
நுகர்வு எனவும்‌, இவ்வாறு அவ்வவ்விடங்களிற்‌ பேசப்பட்டு 
வருஞ்சொற்களளலிலாம்‌ நாட்டின கண உணர்ந்து கூறுவாரும்‌ 
கேட்டுணர்வாரும்‌ ஆக வழங்குகின்ற வழக்கியல்‌ முறைமையினா 
லே இப்பொருளகளை மனத்தினால்‌ உணர்ந்து கொள்வதல்லது 
மாணாக்கர்க்கு *இச்சொல்லாற்குறித்த பொருள்‌ இது” என்று 
ஐம்பொறிவாயிலாகக்‌ கண்டுணரும்படி சகசாடடவொண்ணாத 
அருவப்பொருள்களையுணர்ததுவன என்பர்‌ ஆசிரியா்‌ எ-று 


“ஆவயின்‌ வருஉங்‌ அள வியெல்லாம்‌' என்றதனால்‌ 
இவ்வாறு வருவனமேலும்‌ பலவுள என ஆசிரியர்‌ குறித்தலாவ்‌ 
அன்பு, அறிவு, அழுக்காறு, பொறை, நிறை என்பனவும்‌ இவை 
போல்வனவும்‌ காட்டலாகாப்‌ மொருளவாதல்‌ கொள்க, 


௨௪௯, இமையோர்‌ கேளத்தும்‌ எறிகடல்‌ வரைப்பினும்‌ 
அவையில்‌ காலம்‌ இன்மை யான, 


இளம்‌ பூரணம : 


த பப்ப ட்ட மேற்கூறப்பட்ட பொருள்‌, பொருள்‌ 
என்பது. அறிவித்‌ தலை நுதலிற்று.* 


(இ-ள்‌.) தேவருலசத்தினுங்‌ கடல்சூழ்ந்த வுலகத்தினும்‌ 
மேற்சொல்லப்பட்ட பொருளில்லாத காலம்‌ இன்மையான்‌ உள்‌ 
பொருளென்றே கொள்ளப்படிம்‌ என்றவாறு, (௫௩) 
நச்சினர்ர்க்கனியம்‌ - 

. இஃது, இவையுங்‌ காட்டலாகாப்‌ பொருள்கள்‌ ஆசிரியனா- 
'ணையாற்‌ கொண்டன. அல்லவற்றைப்‌. பொருளெனக்‌ கொள்க 


என்கின்றது.” 

1. மேலே கூறப்பட்ட ஒப்பு முதலாயின பொறிகட்குப்‌ புலனாக இன்ன. 
வுருவின . எனக்காட்டலாகாப்‌ பொருளவாயினும்‌ என்றும்‌ யாண்டும்‌ உள்ள 
பொருள்களே என்பதனை அறிலிப்பது, இச்சூத்திரம்‌ என்பதாம்‌, 

2. “இஃது இவையும்‌ ஆசிரியன்‌ ஆணையாற்‌ கொண்டன அல்லஇவற்றைப்‌ 
பொருளெனக்‌ கொள்க என்கின்றது” என இக்கருத்துரைப்‌ பகுதியிருத்‌ தல்‌ 
வேண்டும்‌, 

மேல்‌ ஒப்பு முதலான. நுகர்வு ஈறாகச்‌ 'சொல்லப்பட்டனவற்றைக்‌ காட்ட 
லாகாப்பொருள்‌ எனவே அவை உண்மையல்லாத இல்பொருளேச என ஐயுற்று 
வினவிய மாணாக்கர்க்கு இன்னோரன்னவை இல்லாதன அல்ல என்றும்‌ யாண்டும்‌ 


உள்ளன்‌ வே என ஜயமகற்றும்‌ நிலையில்‌ அமைக்தது இச்சூத்திரமாகும்‌,. 


எஎம்‌ தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 


(இ-ள்‌.) இமையோர்‌ தேத்தும்‌ எறி கடல்‌ வரைப்பினும்‌ 
தேவருலகத்தின்‌ கண்ணுந்‌ திரையெறியுங்‌ சுடல்சூழ்த்த நிலத்தின்‌ 
கண்ணும்‌; அவை இல்‌ காலம்‌ இன்மையான - அறம்‌ பொருளின்‌- 
பங்களின்‌ நுகர்வு இல்லாத3$தோார்‌ காலம்‌ இன்றாகையால்‌ 
அவற்றைப்‌ பொருளென்றே கொள்க (எ-று. 


தமிழ்நடக்கும்‌ எல்லை கூறாது தேவருலகையும்‌ மண்ணுல 
கையுங்‌ கூறினமையின்‌ இவை யாண்டும்‌ ஒப்ப முடிந்தன வென- 
வும்‌ அவை உள்ள அளவும்‌ இலை நிகழ்வன வெனவுங்‌ கூறலின்‌ 
வழுவமைதியாயிற்று, இமையாக்‌ கண்ணராகலின்‌ இமையோர்‌ என்‌ 
றார்‌, இடையூறில்லாஇன்பச்‌ சிறப்பான்‌ இமையோரை முற்‌. 
கூறினார்‌.” (௫௪) 


ஆய்வுரை : 


இஃது ஒப்பு முதலாக நுகர்வு ஈறாகச்‌ சொல்லபபட்டன - 
வெல்லாம்‌ எங்கும்‌ என்றும்‌ உள்ளபொருள்‌ களே என ஏதுககாட்டி 
நிறுவுகின்றது, 


(இ-ள்‌) இமைத்தல்‌ இல்லாத கண்களையுடைய வானோர்‌ 
உலசத்தும்‌ வீசுகின்ற அலைகளையுடைய கடவாற்‌ சூழப்‌ பெற்ற 
நில எலலையிலும்‌ ஒப்புமதலாக மேற்‌ கூறப்பட்ட பொருள்கள்‌ 
இல்லாதகாலம்‌ என்றும்‌ இல்லாமையால்‌ அவையனைத்தும 
உள்பொருள களே எனத்‌ துணியப்படும்‌ எ-று. 


ஒப்பு, உருவு முகலாகக கூறப்பட்ட இப்போருள்களை 
இல்லையென மறுப்போர்‌ வானுவகினும்‌ மண்ணுலகினறும 
யாண்டும்‌ இல்லாமையால்‌ இவை உள்பொருள்களே என்பதற்கு 


அதால வவ எவளவு எண்வகை, வாகனம்‌. 


1. இமையார்‌, இமையோர்‌ என ஆ ஓஒ வாயிற்று, இமையார்‌.-கண்‌ இமைத்தல்‌ 
இல்லாதார்‌ என்றது இமையாக்‌ கண்களையுடையராய தேவர்களை, இமையோர்‌ 
தேஎம்‌--விண்ணுலகம்‌, எறிகடல்வபைபு--அலைகள்வீசும்‌ கடலினை எல்லையாக 
வுடையது என்றது மண்ணுலகத்தினை, இவ்வுலகில்‌ விண்ணும்‌ மண்ணும்‌ 
அழிவின்‌ நியுள்ள. காலமளவும்‌. இப்பொருள்கள்‌: உயிர்களின்‌ . மனத்தகத்தே கிலை 
பெற்றுள்ளமையின்‌ இவை கட்புலப்படாவாவினும்‌ இவை யில்லாதகாலம்‌ யாண்டும்‌ 


இன்மையின்‌ இவை என்றும்‌ உள்பொருள்களே என வலியுறுத்தியவாறு, 


சிபாகுளரியல்‌ - நூற்பா இக ௪௭௪ 


யாவருஞ்‌ சான்றாவார்‌ எனக்‌ கூறி ஒப்பு முதலா மேற்கூறப்பட்டன 
உள்‌ பொருளாதலை நிறுவியவாறுணர்க, 


இங்ஙனம்‌ ஆசிரியர்‌ தொல்காப்பியனாரால்‌ *காட்டலாகப்‌ 
பொருள்‌' எனச்கூறப்பட்ட பொறியுணர்வுக்குப்‌ புலப்படாத 
பொருள்களை “உண்மை மாத்திரம்‌ உணர்த்திப்‌ பிழம்புணர்த்தப்‌ 
படாதன” என்ற பகுப்பினுள்‌ அடக்குவர்‌ இறையனார்‌ 
களவியலுரையாசிரியர்‌, 


நூற்பா முதற்குறிப்பு அகரவரிசை 
( எண்‌ பக்கத்தைக்‌ குறிக்கும்‌ ) 


அந்தமில்‌ சிறப்பின்‌ _ ஈடுக 
அறக்கழி வுடையன _ எ௫ 
அறத்தொடு நிற்குங்‌ - ௩௭ 


அன்பே அறனே _ து 
அன்புறு தகுவல கத 
அன்னை என்னை ௯. ரழி 


இசைதிரிந்‌ திசைப்பினும்‌ -- ௧ 
இமையோர்‌ தேஎத்தும்‌ -- ஈசு 
இரந்து குறையுற்ற - ௭௩௪ 


இறைச்சி தானே அ மர்ஹு 
இறைச்சியிற்‌ பிறக்கும்‌ -- றக 
உடம்பும்‌ உயிரும்‌ _ கழ்‌ 
உடனுறை உவமம்‌ _ ராசு 
உண்டற்‌ குரிய _ இந 
உயர்ந்தோர்‌ கிளவி _ ௭௨ 
உயர்மொழி கிளவியும்‌ -- ஈ௫க 
உயர்மொழிக்‌ கிளவி -- ஈ௩௪ 
உயிரும்‌ நாணும்‌ _— ஒது 
உறுகண்‌ ஓம்பல்‌ _ கக 
உற்றுழி யல்லது _ ௪௭ 
எல்லா உயிர்க்கும்‌ ஸல ஆழி 
எளித்தல்‌ ஏத்தல்‌ _ கூழ்‌ 
ஒப்பும்‌ உருவும்‌ சங 
ஒருசிறை நெஞ்சோடு -- ௬௨ 
ஒரு தலை உரிமை தத 
ஒருபாற்‌ கிளவி _ ௮௧ 
கற்புவழிப்‌ பட்டவள்‌ -- றக 
கனவும்‌ உரித்தால்‌ வை: இறு 
இழவோள்‌ பிறள்குணம்‌ -- ஈம்‌ 
சினனே பேதைமை _ ரடுக 
சரமென மோழிதலும்‌ -- ௪௪ 
செய்பொரு எச்சமும்‌ -- ரகக 
செறிவும்‌ நிறைவும்‌ - டும்‌ 


தம்முறு விழுமம்‌ -. உக 


துன் வயிற்‌ கரத்தலும்‌ -- ௩௪ 
தாய்க்கும்‌ உரித்தாற்‌ -- ௮௩ 
தாயத்தின்‌ அடையா -- ௮௩ 


தேரும்‌ யானையுங்‌ _ ஐடி 
நிகழ்‌ தகை மருங்கின்‌ நூரு 
நோயும்‌ இன்பமும்‌ ஆம்‌ அ 
பால்‌ கெழு கிளவி வென்‌ இ 
பொருளென மொழி 

தலும்‌ -- ௬௫ 
பொழுது தலைவைத்த -- ஈ௨௪ 
பொழுதும்‌ ஆறும்‌ _ ௫௧ 
மங்கல மொழியும்‌ _— mr 
மனைவி உயர்வுங்‌ _ ராக 


மிக்க பொருளினு _— ௭௭ 
முறைப்பெயர்‌ மருங்கின்‌ - ௮ம்‌ 


வண்ணந்‌ திரிந்து _ ௨௮ 
வருத்த மிகுதி _ ௧௮ 
வாயிற்‌ கிளவி 

வெளிப்பட _. எ௫க 
வேட்கை மறுத்து _ ௫௭ 


குறிப்பு; முதல்‌ பதின்மூன்று 
நூற்பாக்களுக்குக்‌ க முதல்‌ 
௪௩ என்ற வரிசைஎண்ணும்‌ 
௧௪-ஆவது நூற்பா முதல 
தொல்காப்பியப்‌ பொரு 
சாதிகாரத்‌ தொடர்‌ எண 
ணும்‌ (௨0௬) பின்பற்றப்‌ 
பட்டுள்ளது சன்பதனை 
| நினைவு கூர்க. 


த்‌ 


